இந்திய கற்பரசிகள் 


பிரம்பூர் கலவல கண்ணன் செட்டியார் 
உயர் கலாசாலைத் தமிழ்ப் புலவர் 
மங்கலம் குப்புசாமி முதலியார் 

இயற்றியது 


சென்னை 


இந்தியன் பப்ளிஷிங் ஹவுஸ் லிமிடெட் 

1926 
விலை அணா 4 ) 

[ காபிரைட் 


பொருள் அடக்கம் 


பக்கம் 


1 . 


நளாயினி 


* 

. 


3 


2 
. 


வாசுகியார் 


36 


3 . 


கண்ணகி 


50 


இந்திய கற்பரசிகள் 


1. நளாயினி 


முதலாம் அத்தியாயம் 


பல வருடங்களுக்கு முன் இந்தியாவில் நிடதம் 
என்னும் பெயருடைய தேசம் ஒன்றிருந்தது . 
அதை ஆண்டு வந்த அரசன் பெயர் நளச்சக்ர 
வர்த்தி என்பது . அவ்வேந்தன் தன் தேசத் 
திற்கு மாவிந்தம் என்னும் நகரைத் தலை நகரா 
கக்கொண்டு செங்கோல் செலுத்தி வந்தான் .. 
குடிகள் ஒரு வகைப் பயமும் இல்லாமல் , சுகமாக 
வாழ்ந்து வந்தார்கள் . 

குடி யுயரக் கோன் உயரும் , என்ற பெரியோர் 
வாக்கின்படி அரசன் , எல்லாச் செல்வங்களையும் 
அடைந் திருந்தான் . அவனுக்குப் புத்திரச் செல் 
வங்களாக ஒரு புதல்வனும் , ஒரு புதல்வியும் 
இருந்தனர் . அப்புதல்வியின் பெயர் நளாயினி 
என்பது . அவள் அச்சம் , நாணம் , மடம் , 
பயிர்ப்பு என்னும் நாற் குணங்களையும் நாற்படை 
யாகக் கொண்டு , பெற்றோர் களிக்கவும் , கற்றோர் 
வியக்கவும் நடந்து வந்தாள் . 


4 


இந்திய கற்பரசிகள் 


நளாயினி தன்னுடைய நற்குணங்களோடு 
இயற்கை யழகும் பெற்று , இலக்குமி என விளங்கி 
னாள் . அவளைக் கண்டார் அனைவரும் , இவள் 
விஞ்சையர்க் கரசியோ ! மனித உருவம் தாங்கிய 
பெண் தெய்வமோ ! என்று அதிசயித்தனர் . 
அவள் தந்தை அவளுடைய நற்குணங்களையும் , 
தெய்வ பக்தியையும் கண்டு , பேரானந்தம் 
அடைந் திருந்தான் . 

இவ்வாறாக நளாயினி நற்குணங்களோடு 
வளர்ந்து , தக்க பருவம் அடைந்தாள் . பிறகு அர 
சன் அவளை ஒரு கன்னி மாடத்துள் வைத்தான் ; 
அங்கு அவளுக்குத் துணையாகப் பல தாதியர்களை 
அமர்த்தினான் . 

சில காலம் சென்ற பிறகு அரசன் நளாயினிக் 
குக் கலியாணம் செய்ய எண்ணங் கொண்டான் . 
ஆயினும் , இவளுடைய அழகிற்கும் நற்குணத் 
திற்கும் பொருத்தமான புருடன் ஒருவன் கிடைப் 
பானோ ! என்று சந்தேகம் அடைந்து , மனக் 
கவலை கொண்டான் . இவ்விதமாக வேந்தன் 
இருக்கும் காலத்தில் , சில அரச குமாரர்கள் நளா 
யினியை மனைவியாகப் பெற அரசனிடம் வந்தார் 
கள் . வந்த அரச குமாரர்களை அரசன் ஆராய்ந்து 
அவர்களில் ஒருவரும் தன் மகளுக்குப் பொருந் 
திய புருடராக இல்லாததைக் கண்டான் . அத 
னால் அவன் இன்னது செய்வது என்று தெரியா 
மல் , மனம் வருந்தி இருந்தான் . பிறகு அவன் , 


நளாயினி 


5 


நம் மகளுக்கு ஏற்ற மணாளன் இவ்வுலகில் கிடைப் 
பது அரிது ! அரிது !! ஆதலால் , வந்தவர்களை 
அவளிடம் அனுப்பி , அவள் யாரைத் தேர்ந்தெ 
டுக்கிறாளோ , அவருக்கே தடை யின்றி மணம் 
முடித்துவிடலாம் , என்று எண்ணங் கொண்டு , 
வந்த அரச குமாரர்களை நளாயினியிடம் அனுப் 
பினான் . 

கன்னி மாடம் புகுந்த அரச குமாரர்களில் 
சிலர் அங்குள்ள தாதிகளாலேயே வெறுக்கப்பட் 
டனர் . மற்றும் சில அரச குமாரர்களை நளாயினி 
திரை மறைவிலிருந்து பார்த்து , அவர்களில் ஒரு 
வரும் தன் மனத்திற்கு ஏற்றவராகக் காணாமை 
பால் , அவர்களை அனுப்பிவிட்டாள் . 

இவ்வாறாகப் பல தேசங்களிலிருந்தும் வந்த 
அபா குமாரர்களில் ஒருவரையும் நளாயினி விரும் 
பாமல் , தன்னழகிற்கு ஒத்தவர் இவ்வுலகில் ஒரு 
வரு மில்லை என்று சிறிது தற்பெருமை கொண்டு ,, 
காலங் கழித்து வந்தாள் . 


இரண்டாம் அத்தியாயம் 
நிடத் தோத்தைச் சார்ந்த காட்டில் நந்தவன 
மொன் றிருந்தது . அவ்வனத்தில் பல 
மலர்ச் செடிகளும் , அநேகவித மரங்களும் நிறைந் 
திருந்தன . மான் ; மரை முதலிய சிறு விலங்கு 


வகை 


6 


இந்திய கற்பரசிகள் 


கள் கூட்டங் கூட்டமாக அங்கு வாழ்ந்து 
வந்தன . அச்சோலையின் இடையே பல வகை 
நீர்ப்பூக்கள் நிறைந்த தடாகம் ஒன்றிருந்தது . 
அத்தடாகத்தின் கரைகளில் , பல முனிவர்கள் 
பரம்பொருளின் திருவடியை யடைய ஓயாது 
தவம் பல புரிந்து கொண் டிருந்தார்கள். அம் 
முனிவர்களுக்கு இடையே ஒருவர் , கறுத்த சடை 
முடியும் , வெண்ணீறு அணிந்த திரு மேனியு 
முடையவராய்ப் பரம சிவனைப்போல விளங்கி 
னார் . அவர் ஒரு நாள் தம் தவச் சாலையினின்றும் 
நீங்கி , ஏதோ ஒன்றைத் தேட ஆவலோடு செல் 
லுவார் போல மாவிந்த நகரை நோக்கி நடந்தார் . 

இவ்விதம் சென்ற முனிவர் பெயர் மௌத் 
கலியர் என்பது . அவர் அத் தலை நகரினும் 
சென்று , 

அரசனது கோவிலை அடைந்தார் . 
அங்கு அவர் தம் வருகையை அரசனுக்குக் காவ 
லர்கள் மூலமாகத் தெரிவித்தார் . 

அதைக் கேட்ட அரசன் சரேலென் றெழுந்து , 
எதிர்கொண்டு வந்து , அவருக்கு வந்தனம் செய் 
தான் ; பிறகு அவன் அவரை ஓர் உயர்ந்த பீடத் 
தில் அமர்த்தி , சுவாமி ! தேவரீர் அடியேனை ஒரு 
பொருளாகக் கருதி இங்கு வந்ததன் காரண 
மென்ன ? நாங்கள் எவ்வளவு வேண்டினாலும் 
இங்குக் கிடைப்பதற்கு அருமையாகிய தங்கள் 
தரிசனம் இன்று எங்களுக்கு எளிதிற் கிடைக்கும் 
படி தாங்களே வலிய வந்தது எம் முன்னோர் 


நளாயினி 


. 


செய்த புண்ணியம் , என்று வினயத்துடன் 
சொல்லி நின்றான் . 
அந்த இன்சொற்களைக் கேட்டு 

மகிழ்ச்சி 
கொண்ட முனிவர் , அரசனை வாழ்த்தி , அவனை 
யும் அமரச் செய்து , " அரசர்க் கரசனே ! யான் உன் 
னிடமிருந்து ஒரு பொருளைப் பெற்றுக்கொண்டு 
போக இங்கு வந்தேன் . உனக்கு அதைக் கொடுக் 
கச் சம்மத மிருக்குமானால் , யான் அப்பொருளை 
இன்ன தென்று தெரிவிக்கின்றேன் . நான் கேட் 
பதைத் தருவாயோ? ” என்றனர் . 

அதைக் கேட்ட அரசன் , "உலக இன்பத்தை 
வெறுத்துத் துறவறத்தை மேற்கொண்ட முனி 
வர் யாது கேட்கப்போகின்றார் ? ஒரு வேளை , பாகத் 
திற்கு வேண்டிய பொருளைக் கேட்க வந்திருக் 
கலாம் . 

அப்பொருளைக் கொடுக்க நம்மால் 
ஆகாதோ ? அவர் விருப்பத்தின்படியே கொடுத் 
தனுப்புவோம் , என்று நினைத்து , முனி புங்க 
வரே ! தாங்கள் கேட்பதைத் தடை யின்றி யான் 
கொடுக்கின்றேன் . தாங்கள் விரும்பிய பொருளை 
வெளியிடல் வேண்டும் , ” என்றான் . 

உடனே முனிவர், “ காவல ! இதுவரையில் 
யான் துறவறத்தை மேற்கொண் டிருந்தேன் . 
துறவறத்தினும் இல்லறமே சிறந்தது 
அறிந்து , இல்லறத்தை நடத்த ஆவலுடையவ 
னாயினேன் . அதற்காக ஒரு கன்னிகையை 
மணம் புரிந்துகொள்ள விரும்பினேன் . நான் 


என 


8 


இந்திய கற்பரசிகள் 


மணக்கும் பெண் மிக்க நற்குண நற்செய்கைகளை 
யுடையவளாக இருத்தல் வேண்டும் . அவள் அவ் 
வாறு இல்லாவிட்டால் , இல் வாழ்க்கை வேறு 
விதத்தில் எவ்வளவு சிறப்புடைய தாயினும் அது 
பயன்படுவ தில்லை . கற்புடைய மனைவியோடு கூடி 
இல்லறத்தை இனிதாக நடத்துபவன் தவஞ் 
செய்யும் முனிவரைவிடச் சிறந்தவ னாவான் , 
என்று வேத நூல் கூறுகின்றது . 

" எல்லாச் சிறப்பும் , கற்பு வாய்ந்த பெண்ணால் 
தான் கை கூடும் . அவள் , பெய் என்றால் , 
மழை பெய்யும் ; அழிக என்றால் உலகம் 
அழியும் . இத்தகைய பெண்ணரசிபையே யான் 
வேண்டுகிறேன் . இவ்வளவு உயர்ந்த இலக்கணங் 
களுடைய நங்கை உன் அருந்தவப் புதல்வியே 
யாவள் . 

அவளுடைய பெருமையைப் பிறர் 
வியந் துரைக்கக் கேட்டிருக்கின்றேன் . ஆதலால் , 
யான் அவள் மீது விருப்பங் கொண்டு இங்கு வந் 
தேன் . நீ கொடுத்த வாக்கைப் பொய்யாக்காமல் , 
உன் மகளை எனக்கு விவாகம் புரிவித்து என்னு 
டன் அனுப்ப விரும்புகிறேன் , ” என்றனர் . 

அம்மொழிகளைக் கேட்டதும் அரசன் திடுக் 
கிட்டு , மனம் நடுங்கி , “ ஓகோ ! இஃதென்ன ! விப 
ரீதமாக இருக்கின்றதே ! இத்துறவியார் இவ்விதம் 
கேட்பா ரென்பது என் மனத்தில் சிறி தளவும் 
தோன்றிய தில்லையே ! சடை பிடித்த மயிரும் , 
புழுதி படிந்த மேனியும் உடையவராய்க் கொடு 


நளாயினி 


9 


விலங்குகள் வசிக்கும் கானகத்திலிருக்கும் , இக்கிழ 
முனிவருக்கோ , என் அருந்தவப் புதல்வியைக் 
கொடுப்பேன் ! இனி என் செய்வது ? கேட்டதைக் 
கொடுப்பதாக வாக்குறுதியும் செய்துவிட்டேன் . 
சொன்னதை மறுத்தால் , ‘ பிடி சாபம் , என்பரே ! 
அதனால் என் குலமே அழிந்து போகுமே ! துற 
விக்கு வேந்தன் துரும்பு , அல்லவா? " என்று பல 
விதம் எண்ணிப் பிறகு ஒருவாறு தேறி , “ சுவாமி ! 
நான் வாக்குக் கொடுத்தபடி செய்யச் சிறிதும் 
தடையில்லை . ஆயினும் , என் மகளை மணக்க வரு 
வோரை நான் அவளிடம் அனுப்புவதே வழக் 
கம் . நீர் நேரே அவளைக் கண்டு , அவளுடைய 
முத்திரை மோதிரத்தைக் கொண்டு வந்தால் , நான் 
தடையின்றி மணம் முடித்து வைக்கின்றேன் , ” 
என்று கூறினான் . முனிவரும் அவ்விதமே செய் 
யர் சம்மதப்பட்டவராய்க் கன்னி மாடத்தைக் 
காட்டும்படி அவ்வரசனால் அனுப்பப்பட்ட காவ 
லன் பின் சென்றனர் . 

சென்ற முனிவர் கன்னி மாடத்தினுட் புகுந்து , 
அங்கு ஒரு தனியிடம் சென்று , தம் தவப் பெரு 
மையால் , மன்மதனும் அழகில் வெட்கும்படி 
அழகிய உருவ மெடுத்தார் . பிறகு அவர் அங் 
குள்ள தோழிகளைக் கண்டு , தம் வருகையை 
அரச குமாரிக்குத் தெரிவிக்கும்படி கூறினார் . 
அவரது அழகைக் கண்ட தோழிகள் மிக்க 


10 


இந்திய கற்பரசிகள் 


வியப்படைந்து ஓடிச் சென்று , நளாயினிக்கு 
அவர் வருகையைத் தெரிவித்தார்கள் . 

அதைக் கேட்ட நளாயினி ஒரு மறைவிடம் 
சென்று , அங்கு வந்த போலிச்சுந்தரப் புருடரைக் 
கண்டு , மிகவும் வியந்தனள் ; அவரை உள்ளே 
அழைத்து வந்து ஆசனத்தில் உட்கார வைக்கும் 
படி தாதிகளுக்குக் கட்டளை இட்டாள் . தோழி 
யர்கள் அவரை அழைத்து வந்து , ஓர் அழகிய 
பீடத்தில் உட்காரச்செய்து , அவரைக் கண்டு 
களித்திருந்தார்கள் . 

நளாயினி திரை மறைவில் இருந்தபடியே சித் 
திர கூடத்தில் வீற்றிருக்கும் காளையைக் கண்டு , 
உள்ளத்தில் உவகை பொங்கத் தனக்குள் , “ என் 
னே விந்தை ! இதுவரையில் எத்தனையோ அரச 
குமாரர்கள் நம்மை விரும்பி இங்கு வந்தார்கள் . 
அவர்களில் ஒருவரும் இவர் அழகில் நூற்றில் 
ஒரு பங்கும் வாய்ந்தவராகக் காணப்பட வில்லை . 

“ உலகத்தில் இவ்வளவு அழகு வாய்ந்த புருஷ 
ரும் இருக்கின்றனரோ ! இவர் விஞ்சையர்க் கிறை 
வரோ! தேவரோ ! யாராக இருப்பினும் , இவரே 
நம் ஆசைக்குத் தகுந்த அன்பர் ஆவர் , " என்று 
பலவாறு எண்ணி , அவரிடம் தோழியர்களை 
அனுப்பி , அவருடைய வரலாற்றை விசாரிக்கச் 
சொன்னாள் . 

பணிப் பெண்கள் அவ்வாறே அச்சுந்தரப் புரு 
டரிடம் சென்று கேட்டனர் . அதற்கு அவர் , " மயில் 


நளாயினி 


11 


1 


போன்ற மாதர்களே ! யான் வேற்றுத் தேசத்தி 
லிருந்து இங்கு வந்தேன் . உங்கள் தலைவி 
மிக்க அழகுடையவ ளென்றும் , தன் மனத்திற்கு 
இயைந்த மணாளனைத் தேடுகின்றாள் என்றும் 
கேள்விப்பட்டேன் . அம்மாதினுக்கு என் மீது 
விருப்பம் உண்டோ என்பதை அறிய வந்தேன் , ” 
என்றனர் . 

இவ்வுரைகளைத் திரை மறைவி லிருந்து கேட்ட 
நளாயினி தன் விருப்பத்தை அகத்தடக்கிக்ககற் 
பென்னும் தாழிட்டு, நாணத்துடன் தலை குனிந் 
திருந்தனள். அவளது நிலையைக் குறிப்பால் 
அறிந்த தோழியர் , அவளை நோக்கி , " பொற் 
றொடிப் பாவையீர் ! உம் விருப்பம் போல் ஆகுக . 
நீர் இத்தனை நாள் நோற்ற நோன்பு இன்றே கை 
கூடியது . உமது விருப்பத்திற்கு அறி குறி பாக 
உம்முடைய முத்திரை மோதிரத்தைக் கொடுத் 
தனுப்பினால் , உமது தந்தையார் விரைவில் 
கத்தை நிறைவேற்றுவார் , ” என்றனர் . நளாயினி 
அவ்விதமே தன் முத்திரை மோதிரத்தைக் கழற் 
றித் தோழியரிடம் கொடுத்து , அங்கு வந்த சுந்த 
ரப் புருடரிடம் கொடுக்கச் சொன்னாள் . 

சான்னாள் . தோழி 
யர்கள் அம் மோதிரத்தை அவரிடம் கொடுத்துத் 
தங்கள் தலைவியின் விருப்பத்தையும் தெரிவித் 
தார்கள். 

முத்திரை மோதிரத்தைப் பெற்ற சுந்தார் , புன் 
சிரிப்புக் காட்டித் திரை மறைவி லிருக்கும் நளா 


12 


எழுந்த 

இந்திய கற்பரசிகள் 
யினியை அங்கிருந்தபடியே 

கண்டு , என் 
அன்பே ! உன்னை நான் மனைவியாக அடைந்தது 
நான் செய்த பெரும்பாக்கியமே யாகும் ! இம் 
மோதிரத்தை உன் தந்தையிடம் காட்டி விரைவில் 
திருமணம் முடிக்கச் சொல்லுகிறேன் , என்று 
கூறி , அவளிடத்தில் விடை பெற்று எழுந்தனர் . 

றங்கி , அங்கு ஒரு தனியிடம் சேர்ந்து , தம் 
இயற்கை வடிவ மாகிய முனிவர் வடிவத்தை 
அடைந்தார் . பின்னர் அவர் அரசன் இருக்கும் 
சபையை அடைந்து , தம் வருகையைத் தெரி 
வித்தார் . அரசன் அவரை வரவேற்று , சென்ற 
விஷயத்தைப் பற்றி விசாரித்தான் . முனிவர் 
வாய்விட்டு ஒன்றுங் கூறாமல் , தாம் பெற்ற 
முத்திரை மோதிரத்தை அரசனிடம் கொடுத்தார் . 
அரசன் அதைக் கண்டதும் திகைப் படைந்து , 
என்னே நம்மகளின் மதி யீனம் ! எத்தனையோ 
அரச குமாரர்கள் செல்வத்திலும் , அழகிலும் 
சிறந்தவர்களாய் வந்தார்களே ! 

அவர்களை 
எல்லாம் விரும்பாமல் , கனி யிருக்கக் காயைத் 
தின்றாற்போல இக்கிழ முனிவரை விரும்பி 
னாளே ! இனி நாம் செய்வது என்ன ! அவள் 
விருப்பத்தின்படியே விவாகத்தை முடிப்போம் , " 

சுவாமி ! 

உம்முடைய 
இஷ்டப்படியே 

விவாகத்தைப் சீக்கிரத்தில் 
முடித்து வைக்கின்றேன் , என்றனன் . 


என்று 


நினைத்து , 


நளாயினி 


13 


உடனே நளன் அமைச்சர்களைக் கூப்பிட்டு , 
மண வினைக்கு வேண்டிய பொருள்களைச் சீக்கிரம் 
சேகரிக்கக் கட்டளை யிட்டான் . மந்திரிகளும் 
அவ்வாறே சித்தம் செய்தனர் . நளாயினிக்கு 
மணம் நடக்கும் விஷயம் அவ்வூர் முழுதும் பர 
வியது . அவ்விடயத்தைக் கேட்டார் பலரும் பல 
வாமுகப் போ ஆரம்பித்தனர், 

ஊரார் பேச்சு ஒரு பக்க மிருக்க , அரண்மனையி 
லுள்ளவர்களிலேயே சிலர் , நளாயினிக்குப் 
பயித்தியம் பிடித்து விட்டது போலும் ! அவள் , 
கையில் விளக்கை வைத்துக்கொண்டு கிணற்றில் 
விழுந்தாற்போல , மணிமுடி தரித்த மன்னர்களை 
யெல்லாம் அனுப்பிவிட்டுக் கடைசியில் ஒரு கிழ 
முனிவனை விரும்பினளே ! இவளா கற்றறிந்த 
பெண் ? இதற்கோ நம்மரார் இவ்வளவு அரு 
மையாக இவ்ளக் காத்து வந்தார் ? ” என்றனர் . 

அவ்வுரைகளைக் கேட்ட மற்றுஞ் சிலர் , " நீங் 
கள் கூறுவது ஆச்சரியமாக இருக்கிறது ! 
நளாயினி, இவ்வுலகத்தில் கிடைப்பதற்கரிய 

ஒரு 
சுந்தரப் புருடரையே அடைந்தாள் , என்று 
கேள்விப்பட்டோம் . 

அரசரும் நீங்கள் சொன்ன 
வாறு செய்யார் சம்மதிப்பாரா ? சொல்வார் சொன் 
னாலும் கேட்பாருக்கு மதியில்லையா ? அவளுக்கு 
பயித்தியம் ஒன்றும் இல்லை ; உங்களுக்குத்தான் 
பயித்தியம் பிடித்திருக்கிறது , என மொழிந்தனர் . 
இவ்விதமாக அரச 

அரச மாளிகையிலும் , மற்ற 


14 


இந்திய கற்பரசிகள் 


பல 


இடங்களிலும் பலர் விதமாகப் பேசிக் 
கொண் டிருந்தனர் . அரசன் தன் மகள்மீ , 
மிகுந்த வருத்த முடையவனாய் இருந்தனன் . 
ஆனால் , நளாயினி , “ நம் மனத்திற் கியைந்த மணா 
ளரை யடைந்துவிட்டோம் , என்று , ஆனந்தக் 
கடலில் முழுகி இருந்தாள் . 


------- 


மூன்றாம் அத்தியாயம் 
அரசன் கட்டளையினால் புரோகிதர் குறித்த 
முகூர்த்த நாள் நெருங்கியது . ஒரு நாள் நளா 
யினி , தன் தந்தை தன்மீது வருத்தங் கொண்டு 
இருப்பதாக அறிந்து , தோழியர்களைக் காரணங் 
கேட்டாள் . அதற்குத் தாதியர்கள் , “ அம்மா ! 
அதைப் பற்றி நாங்கள் முன்னமே அறிந்தோம் ; 
ஆனால் அதை உங்களிடத்திற் சொல்ல நாவிழந் 
தவர்களாய் இருக்கின்றோம் . தங்களுடைய எண் 
ணம் பிள்ளையார் பிடிக்கக் குரங்காய் முடிந்தது 
போல வாயிற்றாம் . தாங்கள் கானகத்தில் வசிக் 
கும் ஒரு கிழ முனிவரை விரும்பி , அவரிடம் தங் 
கள் முத்திரை மோதிரத்தைக் கொடுத்தீர்களாம் . 
அம்முனிவர் அதை அரசரிடம் காட்டி முகூர்த்த 
நாள் ஏற்படுத்தி விட்டனராம் . அதனால் , நம் 
அரசர், அவருடைய மனத்திற்குச் சம்மதமில்லாத 
காரியத்தைத் தாங்கள் செய்ததாகத் தங்கள்மீ . து 
வருத்தங் கொண்டிருக்கின்றார் , என்று கேள்விப் 


நளாயினி 


15 


LL 


பட்டோம் . இது விபரீதமாக இருக்கிறது . அன்று 
தங்களை நாடி வந்த சுந்தரப் புருடரை நாங்கள் 
நேராகக் கண்டோம் . அப்படி யிருக்க இவ்வதந்தி 
எவ்வாறு உண்டாயிற்றோ நாங்கள் அறியோம் , 
என்று கூறிக் கண்ணீர் கலங்க நின்றார்கள் . 

அதைக் கேட்ட நளாயினி மனம் திடுக்கிட்டு , 
மெப் வெயர்த்து நாக் குழற வேரற்ற மரம்போலக் 
கீழே விழுந்தனள் . பிறகு நளாயினி தாதியர்க 
ளால் சிகிக்சை செய்யப்பட்டு ஒருவாறு தேறி 
னாள் . பின்னர் அவள் , " அந்தோ! ஈசா ! கிணறு 
வெட்டப் பூதம் புறப்பட்டதே! நான் தவசியையா 
வேண்டினேன் ? ஒரு தவசியும் இங்கு வரவில்லையே ! 
ஒருவராலும் பெறுதற்கரிய பெரும் புருடரை 
யன்றோ யான் பெற்றேன் ? நான் அவ்வழகரை 
அடைந்ததைப் பற்றிப் பொறாமை கொண்டு என் 
மீது பழி தூற்றுகின்றனர் போலும் ! என்று தனக் 
குள் பலவாறு , சிந்தித்துத் தாதிகளை நோக்கித் 
தன் தந்தைபைத் தன்னிடம் அழைத்து வரும் 
படி கட்டளையிட்டாள் . அவர்களும் அவ்வாறே 
சென்று அரசனுக்குத் தெரிவித்தார்கள் . 

அவ்வுரையைக் கேட்ட அரசன் , அவ்வதந் 
தியின் உண்மையை நேரே விசாரித் தறிவோம் 
என்று எண்ணி , நளாயினியின் கன்னி மாடத்திற் 
குச் சென்றான் . தன் தந்தையினது வருகையை 
யறிந்த நளாயினி, தன் தாதியர்களுடன் எதிர் 
சென்று , தன் தந்தையை வணங்கி , உள்ளே 


- 


16 


இந்திய கற்பரசிகள் 


அழைத்து வந்தனள் . வந்த மன்னன் நடந்த 
விஷயங்களைத் தீர விசாரித்து , வியப் படைந்து , 
தன்னுடைய மகள் மீது தான் கொண்டிருந்த தப் 
பெண்ணத்தைத் தவிர்த்து , ஒன்றுங் கூறாது , 
மௌன முற்றிருந்தான் . அப்போது அவனு 
டைய கண்களில் நீர் ததும்பியது . 

நளாயினி அதைக் கண்டு , தன் தகப்பனைத் 
தழுவிக்கொண்டு, கண்ணீர் கலங்க , வாய் குழற , 
தந்தையீர் ! என் தலை விதி இப்படியு மிருக்குமா ? 
நாமொன்று நினைக்கத் தெய்வ மொன்று நினைத் 
ததே ! இனியென் செய்வது ? இது வினைப் பய 
னது வன்மை போலும் ! ‘ வினைப் பயனை வெல்ல 
வேத முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை 
என்று பெரியோர் கூறியது என்னிடத்து உண் 
மை யாயிற்று . அவரவர் செய்த வினைப் பயனை 
அவரவர் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் . 
ஒன்றை நினைக்கின் அதுவொழிந்திட் டொன்றாகும் ; 
அன்றி அதுவரினும் வந்தெய்தும் ; -- ஒன்றை 
நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் ; 

எனையாளும் ஈசன் செயல் . 
என்று ஆன்றோர் கூறியது பொய்யாகுமா ? இனி 
இதைப் பற்றி நாம் வருந்துவதில் பயனில்லை .. 
போன நாள் செய்தவை மண்ணிற் பிறந்தார்க்கு 
வைத்த பொருளாகின்றன. ஆதலால் , தந்தை 
யீர் ! பெற்றதே பெரும்பாக்கியம் என்று அக 
மகிழ்ந்து , இனி நடக்கவேண்டிய விஷயங்களைப் 


நளாயினி 


17 


மனை 


பற்றிக் கவனித்துச் சந்தோஷத்தோடு 
வினையை முடியும் , ” என்றனள் . 

தன் மகளின் பெருங்குணத்தையும் , கல்வியின் 
திறத்தையும் கண்ட அரசன் , நளாயினியைப் 
பார்த்து , " என் கண்ணே ! கண்ணிற் சிறந்த கரு 
மணியே !! உன் மனம் களிக்க நீ வாழவேண்டு 
மென்பதே என் கருத்து . என் மனம் களிக்க 
ஒரு மன்னனை மணக்காமல் , மாட்சிமை தங்கிய 
ஒரு முனிவரை நீ மணந்ததைப் பற்றி யான் வருத் 
தியது என்னுடைய அறியாமையே யாகும் . நீ 
மறுமைப் பயனுக்கு வேண்டிய வழியை யடைந் 
தாய் . கடவுள் உனக்கு நன்மையையே செய்தார் . 
என் அருந்தவக் குழந்தாய் ! அடுத்த வாரத்தில் 
முகூர்த்தம் ஏற்படுத்தப்பட் டிருக்கிறது . நீ சுக 
மாக வாழ்க . நான் சென்று வருகிறேன் , என்று 
கூறி , வெளியே வந்தனன் . 

நிடத தேசத்திற்குத் தலை நகராகிய மாவிந்த நக 
ரம் பொன்னகர்போல அலங்காரம் செய்யப்பட் 

பல தோத்து மன்னர்களும் , அங்கு வந் 
திருந்தார்கள் . நகரின் உள்ளும் , வெளியும் வாத்தி 
யங்கள் கடலைப்போலக் கறங்கின. அரச வீதி 
யில் தேர்கள், அலங்கரித்த குன்றுகளைப் போலச் 
சென்றன . ஆடவர்களும் , பெண்களும் தங்களை 
அலங்கரித்துக்கொண்டு வீதிகளில் வருவாரும் 
போவாருமாக இருந்தனர். நளாயினி தேவ 
மாதைப்போல அலங்கரிக்கப்பட்டு , நட்சத்திரங் 


டது . 


3 


18 


இந்திய கற்பரசிகள் 


பல 


இவ்வி 


. 


களுக்கு இடையே பிரகாசிக்கும் சந்திரனெனப் 

தோழியர்களுடன் கலியாண கூடத்தை 
நோக்கி நடந்தாள் . வந்த மணமகளை அரசன் 
மௌத்கலியருக்குக் கடிமணம் புரிவித்தான் . அப் 
போது பல முனிவர் ஆசி கூறினர் . அந்த 
ணர் வாழ்த்தினர் . மன்னர் துதித்தனர் . 

தமாக மணத் திருவிழா நடந்த பிறகு , 
மௌத்கலியர் தம் மாமன் வீட்டில் தம் மனைவியா 
கிய நளாயினியுடன் சில நாள் சிறக்க இருந்தனர் . 
பின்னர் ஒரு நாள் அவர் , தம்மிடத்திற்குச் செல்ல 
அரசனை விடை கேட்டனர் 

அரசனும் மன 
முவந்து விடை யளித்தான் . 

பிறகு முனிவர் நளாயினியிடம் சென்று , அவள் 
உள்ளக் கருத்தை யறிய எண்ணி , 

4 பெண்ணே ! 
யான் இங்கு வந்து பல நாட்களாயின . இன்று 
யான் என திருப்பிடம் செல்ல விரும்புகின்றேன் .. 
உனக்கு என்னோடு கொடு விலங்குக ளுறையும் 
கடுங்கானகத்துக்கு 
இன்பங்களும் பொருந்திய இந்நகரில் பெற் 
றோருடன் இருக்க இஷ்டமோ ? ” என்று கேட்ட 
னர் . 
அதற்கு நளாயினி தன் கொழுநரை வணங்கி , 
எனதாருயிர்த் தலைவரே ! 

விட்டுப் பிரிந்து 
செல்லவோ அடியேனை மணந்தீர் ! தாங்கள் வசிக் 
கும் இடம் காடே யாயினும் , நான் தங்களோடு 
இருப்பின் , அது எனக்குக் கடி நக ராகும் . நான் 


இஷ்டமோ ? 


5 


நளாயினி 


19 


தங்களை விட்டு ஒரு கணமும் பிரிந்து உயிர் தரித் 
திரேன் . அடியாளையும் தங்களோடு அழைத்துச் 
செல்லுங்கள் , என்று பணிவுடன் கூறி நின்றாள் . 

அதைக் கேட்ட தபோ நிதி , “ யான் உன்னை 
என்னுடன் அழைத்துச் செல்ல யாதும் தடை 
யில்லை . ஆனால் , நீ என்னோடு வந்தால் , பல 
வாறு வருந்தவேண்டி இருக்கும் . காட்டில் கல்லி 
லும் , முள்ளிலும் நடக்க நேரிடும் ; வெயி 
லிலும் , மழையிலும் அவஸ்தைப் படும்படி ஏற்ப 
டும் . இரவில் தூக்க மிராது . நீயோ, அபச 
குமாரி ; செல்வமாக வளர்ந்தவள் ; சித்திரக் 
கூடத்தில் பலர் பணி செய்யப் பஞ்சணையின் மீது 
இன்னிசை கேட்டுத் துயின்றவள் . நீ என் 
னுடன் வந்தால் , உனக்கு அக்காட்டில் வீணையின் 
ஒலி ஏது ? மெத்தை ஏது ? பணிப்பெண்கள் எவர் ? 
நிற்க மரத்தின் நிழலும் , வசிக்கக் குடிசையும் , 
படுக்கப் புற்றரையுந்தான் கிடைக்கும் . காலந் தவ 
முமல் இன்னடிசில் உண்ட நீ , கிடைக்கும் போது 
காய்களையும் , கிழங்குகளையும் , சருகுகளையும் 
எவ்வாறு தின்னுவாய் ? இவை.பு மல்லாமல் , 
யானோ, தவசி . நான் நினைத்த போது நினைத்த 
இடம் சென்றுவிடுவேன் . அப்போது நீ 
தனிமையாக இருக்க நேரிடும் . மேலும் , நான் 
அனேக நாட்கள் வரையில் ஆகார மில்லாமல் , 
தவத்தில் தங்கிவிடுவேன். அச்சமயம் நீ ஆகா 
ரம் , நித்திரை இல்லாமல் , வருந்த நேரிடும் . 


20) 


இந்திய கற்பரசிகள் 


டரை 


ஆகையால் , நீ இவைகளை யெல்லாம் நன்றாக 
யோசித்துச் சொல் . சுகமான இடத்தை விட்டு 
நீ என்னோடு வருவதனா லுனக்கு ஒரு சிறிதும் 
நன்மை பிராது , " என்று கூறி , அக்கற்புடைய 
மங்கையின் மனத்தைக் கலக்கினார் . 

மௌத்கலியர் கூறி வந்த மொழிகளை நளா 
பினி கேட்டுக் கண்களில் நீர் கலங்க அவரு 
டைய பாதங்களில் விழுந்து வணங்கி , " சுவாமி ! 
இவ்வாறெல்லாம் கூறி அடியாளைச் சோதிக் 
கின்றீர் போலும் ! என்றைக்கு நான் தங்களுக்கு 
மனைவி யானேனோ அன்றையிலிருந்தே நான் 
தங்களுக்கு உரியவ ளானேன் . பெண்கள் புரு 

அடையும் வரையில் பெற்றோர் ஆத ! 
விலும் , கொழுநரை அடைந்த பிறகு அவருடைய 
ஆதரவிலும் வாழவேண்டு மென்று பெரியோர் 
கள் கூறியிருப்பது தங்களுக்குத் தெரியாத தன்று . 
கணவரைப் பிரியாமல் உடனிருந்து அவருக்குப் 
பணிவிடைகளைக் குறிப்பறிந்து செய்பவளே பதி 
விரதை யாவள் . ஆதலால் , நீரே எனக்குத் தெய் 
வம் . நீரே எனக்குத் தாய் தந்தையர் . தாங்கள் 
வசிக்கும் இடம் எனக்குத் தேவலோக மாகும் . 
தாங்கள் புசித்து விட்ட , எச்சில் எனக்கு அமிர்த 
மாகும் . தங்களுக்குத் திருப்பணி செய்வதே , 
நான் எடுத்த இந்த உடம்பின் 

பயனாகும் . 
என்னுடைய உயிரும் , உடலும் தங்களுடை 

னி ஒரு வினாடி நேரமும் உம்மை 


பவை . 


இனி 


நளாயினி 


21 


விட்டு நான் தனித்து இருக்கமாட்டேன் , ” என்று 
கூறினாள் . பிறகு அவள் உள்ளே சென்று தன் 
பட்டாடைகளையும் , நவரத்தினங்கள் இழைத்த 
ஆபரணங்களையும் நீக்கி , மரவுரி தரித்துக்கொண்டு 
தன் மணாவர் அருகே வந்து நின்றாள் . 

இவ்விதம் தவக் கோலத்தோடு வந்து நின்ற 
நளாயினியை அபசன் கண்டு , மனம் நொந்து , 

, 
" என் செல்வக் கிளியே ! செழுங்கரும்பே ! இவ்வித 
மான கோலத்தோடு அனுப்பவோ , நான் உன்னை 
இவ்வளவு நாள் அருமையாக வளர்த்தேன் ! 
இனி என்றைக்கு நான் உன்னைக் காண்பேன் ! 
என்று பிரிய மன மில்லாமல் பெரிதும் வருந்தி 
னான் . 
தன் தந்தையின் துயரத்தைக் கண்ட அக்கற்பரசி 
தன்னுடைய கண்களில் நீர் சோர , “ தந்தையீர் ! 
தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாகக் கடவுள் 
என்னைத் தாழ்ந்த நிலையில் விடவில்லை . யாவரும் 
அடைவதற்கு அருமையான பெரும் பதவியையே 
எனக்கு அவர் அளித் திருக்கிறார் . இந்த உலகத் 
தில் ஒவ்வொருவரும் சுகத்தை அடைய விரும்பு 
வது இயல்புதான் . ஆனால் , அவரவர் எண் 
ணுவது நடக்கின்றதா ? 

" வளம்பட வேண்டாதார் யார் ? யாரு மில்லை. 
அளந்தன போகம் அவரவர் ஆற்றான் . 
விளங்காய் திரட்டினார் இல்லை ; களங்கனியைக் 
கார் எனச் செய்தாரும் இல் . 


. 


22 


இந்திய கற்பரசிகள் 


“ இன்னாருக்கு இது , என்று கடவுள் வகுத்தபடி 
தான் நடக்கும் . நீங்கள் இதை அறிந்தும் அறி 
யாதவர்போல வருந்துவது சரியல்ல , " என்று 
மொழிந்தாள் . 

அதைக் கேட்ட நளன் மகளுடைய புத்தியின் 
திறத்தைக் கண்டு மனம் தேறித் தன் புதல்விக்கு 
விடையளித்து , அவ்விருவரையும் அனுப்பினான் . 


+ 


நான்காம் அத்தியாயம் 
மாவிந்த நகரத்தினின்றும் புறப்பட்ட மௌத் 
கலியரும் , நளாயினியும் புண்ணிய நதியாகிய 
கங்கை நதியின் கரை ஓரத்திலுள்ள ஒரு புண்ணிய 
தலத்தில் தங்கினர் . அங்கே மௌத்கலியர் தவம் 
செய்ய ஆரம்பித்தார் . நளாயினி அவருக்குச் 
செய்ய வேண்டிய வேலைகளைக் குறிப்பறிந்து 
செவ்வையாகச் செய்து வந்தாள் 

அம்முனிவர் தம் மனைவியாகிய நளாயினி 
செய்து வரும் பணிவிடைகளைக் கண்டு , மகிழ் 
வடைந்தார் . ஆயினும் , அந்த மகிழ் ச்சியை 
வெளிக்குக் காட்டாமல் , அப்பெண் மணியின் 
கற்பைர் சோதிக்க வேண்டு மென்று கருதினார் . 
அதனால் , அவர் அந்நங்கையோடு மனங்களிக்க 
வார்த்தை யாடாமல் அத்தேவியைக் காணும்போ 
தெல்லாம் கடுகடுத்த முகமுடையவராய் இருந் 
தார் . அன்றியும் , அவர் தம்முடைய பழுத்த 


நளாயினி 


23 . 


தேகத்தில் கண்டோர் அருவருக்கத் தக்க பெரும் 
புண்களை உண்டாக்கிக்கொண்டு, அப்புண்களி 
லிருந்து சீயும் , சிலை நீரும் வடியச் செய்தார் . 

நளாயினி தன் கணவருக்கு உண்டான 
நோயைக் கண்டு , மனம் வருந்தி , “ ஐயோ ! நம் 
முடைய நாயகருக்கு இந்தக் கொடிய நோய் ஏற் 
பட்டதே ! இதனால் , அவருக்கு மிகுந்த துன்பம் 
உண்டாகுமே ! கடவுளே ! ஒருவிதக் கஷ்டமுங் 
கெகாடுக்காமல் , அவரைக் காப்பாற்றும் , " என்று கட 
வளைத் தொழுது , புண்களிலிருந்து வரும் சீயைத் 
துடைத்துப் பக்குவம் செய்து வந்தாள் . முனி 
வர் , மேலும் , அப்புண்களில் புழுக்கள் நெளியவும் , 
விரல்கள் குறையவும் , சதை வெடித்து நீர் வடி 
யவும் , துர்க்கந்தம் வீசவும் செய்தார் . 

அப்பொழுதும் நளாயினி தன் மனத்தில் சிறி 
தும் அருவருப்புக் கொள்ள வில்லை . அந்தக் கற் 
பரசி அவரை அன்புடன் குளிப்பாட்டியும் , புண் 
களிலுள்ள புழுக்களை மெல்ல எடுத்தெறிந்தும் , 
தன் துணியால் புண்களைத் துடைத்தும் பக்கு 
வம் செய்து வந்தாள் . முனிவர் சாப்பிட்ட உண் 
கலத்தில் மிகுந்த உணவில் சீயும் , புழுக்களும் 
கலந்திருக்கும் . நளாயினி அவைகளைக் கண்டு , 
அருவருப்புக் கொள்ளாமல் , அசுத்தங்களை நீக்கி , 
அவ்வுணவை அன்புடன் அருந்தி வந்தாபன் . 
நளாயினியின் நற்குண நற்செய்கைகளை அறிந்த 
முனிவர் தம் மனத்தில் உவகை அடைந்தும் , 


24 


இந்திய கற்பரசிகள் 


வெளிக்குக் கோப முகத்துடன் தோன்றித் தம் 
பத்தினியை அடிக்க ஆரம்பித்தார் . அப்போதும் 
அந்த அம்மாள் தன் கணவனிடம் நிறைந்த 
அன்புடையவளாய் இருந்தாள் . 

இவ்விதம் நாட்கள் பல சென்றன. ஒரு நாள் 
முனிவர் நளாயினியை நோக்கி , “ அடி பெண் 
ணே ! நான் உன்னை என்றைய தினம் மணந்தே 
னோ, அன்றையிலிருந்தே எனக்கு இவ்விதமான 
துன்பம் உண்டாயிற்று . அதற்கு முன் நான் ஒரு 
நோயையும் அறியேன் . அப்போது என் தேகம் 
தங்கம் போல இருந்தது . சனியனைத் தாம்பூலங் 
கொடுத்து அழைத்தாற் போன்று உன்னைத் தேடி 
மணந்தேன் . அடி பாவி ! சண்டாளி ! என் தலை 
விதி இப்படியும் இருக்குமா ? இந்த வியாதியினால் 
தீர்த்தங்களுக்கும் , க்ஷேத்திரங்களுக்கும் செல்ல 
முடியாமல் இருக்கின்றேன் , " 
நிந்தனை மொழிகள் கூறித் தம் கண்ணில் நீர் 
விட்டார் . 

இதைக் கேட்ட கற்புக் கரசி தன் கொழுநரை 
வணங்கி, “ சுவாமி ! என்னுடைய துர்ப்பாக்கியத் 
தால் தான் தங்களுக்கு இவ்விதமான கஷ்டங்கள் 
ஏற்பட்டன. தங்களுடைய வியாதிடை அடியே 
னால் போக்க முடியாவிட்டாலும் தாங்கள் செல்ல 
விரும்பும் இடத்திற்குத் தங்களைப் பக்குவமாக 
எடுத்துக் கொண்டு போகிறேன் . தங்களுக்குப் 
பயன்படாமல் இவ்வுடலும் , உயிரும் இருப்ப 


என்று 


நளாயினி 


25 


தனால் என்ன பயன் ? ஆதலால் , அடியாளுக்குக் 
கட்டளை இடல் வேண்டும் , ” என்று வணக்கத் 
துடன் வேண்டினாள் . முனிவரும் , அவ்விதமே 
செய்க , ” எனக்கட்டளை இட்டனர் . நளாயினி 
ஒரு 
கூடையில் அவரை எடுத்து வைத்துத் தன் தலை 
மீது தூக்கிக்கொண்டு பல விடங்களுக்கும் சென்று 
முனிவர் விருப்பத்தின்படியே செய்து வந்தாள் . 

ஒரு நாள் அவர்கள் ஒரு பட்டணத்திற்கு வந் 
தார்கள் . அங்கு நளாயினி ஒரு மரத் தடியில் 
அவரை இறக்கி , அவருக்குக் காய் கனிகளைத் 
தேடிக் கொடுத்து , உபசரித்து வந்தாள் . அம் 
முனிவரும் அவைகளை உண்டு ,சில நாள் மௌன 
மாக இருந்தார் . 

ஒரு நாள் அம்முனிவர் தம் பத்தினியை 
நோக்கி , “ பெண்ணே ! என் மனத்தில் சில 
நாளாக விருப்பம் ஒன்று இருக்கின்றது . அதை 
நீ எனக்குக் கைகூடச் செய்வாயா ? அதை நான் 
இன்னதென்று உன்னிடம் தெரிவித்தால் , நீ வருந் 
துவாய் என்று நினைக்கிறேன் . அதனால் , நான் 
கொண்ட எண்ணமும் வீணானாலும் ஆகும் . 
என்று கூறிப் பேசாமல் இருந்தனர் . 

நளாயினி அதற்கு , " சுவாமி ! தங்களுக்கு விருப் 
பமாக இருப்பது அடியாள் மனத்திற்கு வெறுப் 
பாக இராது. தங்களுடைய எண்ணத்தை யா 
தொரு குறைவும் இல்லாமல் நிறைவேற்றுகின் 
றேன் . தயை செய்து அதை வெளியிடல் வேண் 
டும் , " என்று கேட்டாள் . 


4 


26 


இந்திய கற்பரசிகள் 


முனிவர் , பெண்ணே ! 

அப்படியானால் 
சொல்லுகிறேன் . இந்தப் பட்டணத்தின் கீழ்க் 
கோடி வீதியில் தாசி ஒருத்தி இருக்கின்றனள் 
எனக் கேள்விப்பட்டேன் . அவள் வீட்டிற்குச் 
செல்லவேண்டுமானால் , ஆயிரம் பொன் கொடுக்க 
வேண்டுமாம் நம்மிடத்தில் பொன் ஏது ? பொரு 
ளேது அப்படி இருக்க , என் எண்ணம் எப்படி 
நிறை வேறுமோ அறியேன் . இதுவே எனது 
விருப்பம் , " என்று கூறிப் பொய்யாகக் கண்ணீர் 
விட்டார் . 

சூது வாது ஒன்றும் அறியாத முனிவர் பத்தினி, 
தன் கணவர் விருப்பத்தை எவ்வித மாயினும் 
நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ண முடை 
யவளாய் இருந்தாள் . ஒரு நாள் அவள் மனத் 
தில் ஓர் எண்ணம் உண்டாயிற்று . அவள் அதன் 
படியே செய்யத் தீர்மானித்தாள் . அவள் மறு 
நாள் விடியலுக்கு முன் எழுந்து , தாசி வீட்டிற் 
குச் சென்றாள் . அங்கு அவள் தன்னை ஒருவரும் 
காணாதபடி , அவ்வீட்டின் முன்பக்கத்தைச் சுத்தம் 
செய்து , நீர் தெளித்து , அழகாகக் கோல மிட்டுத் 
தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தாள் . 

இவ்விதம் இரண்டு மூன்று நாட்கள் சென்றன . 
ஒரு நாள் அவ்வேசி வீட்டு வேலைக்காரி , தான் 
செய்ய வேண்டிய வீதி வேலை தனக்கு முன் 
செய்யப்பட்டு வருவதைக் கண்டு வியப்பு அடைந் 
தாள் . அவள் தன்னுடைய தலைவியைக் கண்டு , 


7 


நளாயினி 


27 


கூலி 


அம்மா ! நான் 

செய்துகொண்டு வரும் 
வீதி வேலையை யாரோ எனக்குத் தெரியாமல் 
மிகர் செம்மையாகச் செய்து வருகின்றனர் . 

தன் காரணம் என்னவோ அறியேன் . இது 
எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது , ” 
என்று கூறினள் . 

அதைக் கேட்ட அவ்விலை மாது , " அடி ! இது 
எனக்கும் மிகவும் வியப்பாக இருக்கிறது . 
யைக் கருதாமல் வலிய வந்து வேலை செய்வாரும் 
இவ்வுலகில் இருக்கின்றாரா ? நீ அவ்வேலை செய் 
பவளைக் கட்டாயம் கண்டு பிடிக்க வேண்டும் .. 
இன்று இராப்பொழுது நீ மறைவான ஓரிடத்தி 
லிருந்து பார்த்துக்கொண் டிரு . அவள் வந்ததும் 
என்னிடம் தெரிவி , என்று கட்டளை இட்டாள் . 

வேலைக்காரி அவ்வாறே வெளியே ஒளிந்து 
கொண் டிருக்கும் போது நளாயினி அங்கு வந்து , 
வழக்கம் போல வேலை செய்ய ஆம்பித்தாள் . 
வேலைக்காரி நளாயினியைக் கண்டதும் வேறோர் 
வழியாகத் தன் தலைவியிடம் சென்று தெரிவித் 
தாள் . அதைக் கேட்டதும் அத்தாசி வெளியே 
வந்து , நளாயினியைக் கண்டு , அதிசய மடை 
ந்து , அம்மா ! தாங்கள் இருஷி பத்தினி 
யாகத் தோற்றுகிறீர் . நானோ, தாழ்வான தொழி 
லைச் செய்து பிழைக்கும் தாசி . நீர் என் வீட் 
டிற்கு வேலை செய்யத் தகுமா? நாங்கள் அல்லவோ 
தங்களுக்குத் திருப்பணி செய்தல் வேண்டும் ? 


28 


இந்திய கற்பரசிகள் 


அப்படி இருக்கத் தாங்கள் இவ்விதம் செய்வது 
சரியன்று . இப்படித் தாங்கள் செய்வதன் காரணம் 
என்ன ? ” என்று வணக்கத்துடன் கேட்டாள் . 

தாசியின் பணி மொழிகளைக் கேட் .... நளாயினி 
தன் எண்ணம் பூர்த்தியாகும். என்று எண்ணி , 
அத்தாசியைப் பார்த்து , " அம்மா ! நீ என்னி 
டத்தில் இப்போது அன்புடன் பேசியது போல 
எனது கோரிக்கையையும் நிறைவேற்றச் சம்மதிப் 
பாயானால் , இதன் காரணத்தை யான் உனக்குச் 
சொல்லுவேன் , ” என்றனள் . அதற்குத் தாசி , 
அம்மையீர் ! என்னால் செய்யக்கூடிய காரியமாக 
இருந்தால் , அதைத் தடை யில்லாமல் செய்து 
முடிக்கிறேன் , " என்று கூறினள். 
நளாயினி , " அம்மா! என்கணவர் மகானுபாவர் , 

கலைகளிலும் வல்லவர் ; தவசிரேஷ்டர். 
இப்படிப்பட்டவர்க்கு நான் செய்த தீவினையின் 
பயனால் குஷ்ட வியாதி சம்பவித்திருக்கிறது . நாங் 
கள் தீர்த்த யாத்திரையாகப் பல விடங்களுக்கும் 
சென்று இப்போது இந்த நகரை அடைந் திருக் 
கிறோம் . அவர் உன்னுடைய பெருமையைப் 
பற்றிக் கேள்விப்பட்டிருக்கின்றாராம் . அதனால் , 
உன்னையடைய விரும்புகிறார் . எனினும் , உனக்குத் 
தரவேண்டிய பொன் எங்களிடத்தில் இல்லை . 
இதுவே எனது விருப்பம் , ” என்று சொன்னாள் .. 

இதைக் கேட்ட தாசி தனக்குள் , “ இது வென்ன ! 
விந்தையாக இருக்கின்றதே ! அழியாத மோட்ச 


சகல 


நா 


29 


இங்கு அழைத்து என்றனள் . 

நளாயினி 
இன்பத்தை நாடும் முனிவர் , துன்பம் தரும் சிற் 
றின்பத்தை விரும்புவாரா ? இந்த அம்மையை 
விட நாம் எந்த வகையில் சிறந் திருக்கிறோம் ; 
இதன் உள் கருத்து வேறாக இருக்கலாம் போ 
லும் , ! ” என்று நினைத்து , நளாயினியை நோக்கி , 
" அம்மா ! தங்களுக்கு உண்டாகும் பாக்கியம் எனக் 
கும் உண்டாகட்டும் . நீர் அவரைத் தடையின்றி 

உடனே நளாயினி மிகுந்த சந்தோஷத்துடன் 
தன் நாயகரிடம் சென்று , நடந்த விஷயத்தைத் 
தெரிவித்தாள் . அதைக் கேட்டதும் முனிவர் 
மேலுக்கு உவகை காட்டிப் புன்முறுவல் பூத்தார் . 
நளாயினி மறு நாள் இரவு அவரைக் கூடையில் 
வைத்துத் தூக்கிச் சென்று , தாசியின் வீட்டுத் 
தலைக்கடையில் இறக்கினாள் . அப்போது முனிவர் 
நளாயினியை நோக்கி , " அடி பெண்ணே ! நீ இங் 
கேயே இரு ; நான் கூப்பிடும் போது ஓடிவா, 
என்று கூறி, உள்ளே சென்று , தெருக் கதவைச் 
சாத்திக் கொண்டார் . உள்ளே வந்ததும் முனிவர் , 
முன்பு நளாயினியை மணக்க எடுத்த சுந்தர உரு 
வம் கொண்டு தலைவாயிலுக்கு உள்ளே சென்றனர். 

தாசி அவரைக் கண்டதும் திகைப் படைந்து , 
எதிரோடி வந்து , " ஐயரே ! தங்களைப்போல அழ 
குடையவரை நான் இதுவரையில் கண்டது 
மில் ? ல ; கேட்டது மில்லை . உம்மையோ அவ் 
வம்மையார் குஷ்ட ரோகி என்றனர் ? அவர் 


30 


இந்திய கற்பரசிகள் 


. 


அப்படிக் கூறியதற்குக் காரணம் யாதோ அறி 
யேன் , " என்று கூறினாள் . 

அதற்கு முனிவர் , “ பெண்ணே ! அவள் எனது 
கற்பிற் சிறந்த காதலி . அவளுடைய கற்பின் 
உறுதியைச் சோதிப்பதற்காக அவளுக்குப் பெரு 
வியாதி உடையவனைப்போல நான் தோன்றி 
வருகின்றேன் . அவளுடைய மனத்தைச் 
சோதிப்பதற்கே நான் இங்கு வர விருப்பங் 
கொண்டதாகக் கூறினேன் . நீ இந்த இரகசியத்தை 
ஒருவருக்கும் வெளியிடக் கூடாது . வெளியிட் 
டால் உன் தலை ஆயிரம் துண்டுகளாக வெடித்து 
நீ இறப்பாய் . இது சத்தியம் , என்று கூறி 
விட்டு அவளிடம் விடை பெற்றுக்கொண்டு, முன் 
வாயிலுக்கு வந்தனர் . அங்கு முனிவர் தம் 
பழைய வடிவம் கொண்டு கதவின் தாழை நீக்கி 
நளாயினியைக் கூப்பிட்டார் . அக்கூப்பாட்டைக் 
கேட்ட உடனே அவ்வம்மை கதவைத் திறந்து 
உள்ளே வந்து , அங்கு உட்கார்ந்திருக்கும். தன் 
கணவரைக் கூடையில் வைத்துக்கொண்டு தன் 
இருப்பிடம் சென்றாள் . 


சம + - பக w +4 +- + ய 


ஐந்தாம் அத்தியாயம் 
ஒரு நாள் இரவில் இருள் மிகுந் திருந்தது . 
அப்போது கிருஷ்ணபக்ஷ மாகையினாலும் , வானத் 


நளாயினி 


31 


தில் மேகங்கள் நெருங்கி யிருந்ததனாலும் இருள் 
அவ்வாறு மிகுந்திருந்தது . அதனோடு இடியும் ,, 
மின்னலும் அதிகமாய் இருந்தன . மழையும் சிறு 
தூறலாகத் தூறிக்கொண் டிருந்தது . அப்போது 
மாவிந்த நகரை அடுத்த காட்டின் ஒரு புறத்தில் 
முனிவர் ஒருவர் தாம் செய்த தீவினையின் பயனால் 
திருடன் என்று அவ்வூர் அரசனால் பொய்க் குற் 
றம் சாட்டப்பட்டுக் கழுவேற்றப்பட் டிருந்தார் . 
அவர் பெயர் மாண்டவ்வியர் என்பது . 

கற்புக் கரசியாகிய நளாயினி வழக்கம் போல 
அன்றும் தன் கணவரைக் கூடையில் எடுத்துக் 
கொண்டு புறப்பட்டாள் . அப்போது அவள் , 
மிகுந்த இருட்டினாலும் , மழையினாலும் வழி தப்பி , 
வேறு வழியாகச் சென்றுவிட்டாள் . அவ்விதம் 
நளாயினி செல்லும் போது தலைமீது இருந்த 
கூடை , அங்குக் கழுவில் ஏற்றப்பட் டிருந்த 
மாண்டவ்வியருடைய கால்களில் தற்செயலாகப் 
பட்டது . அதனால் , மாண்டவ்வியருக்கு நோய் 
அதிகரித்தது . அவர் மிகுந்த கோபங் கொண்டு , 
கீழே பார்த்தார் . அம்முனிவர், இத்துன்பத்தை 
நமக்கு உண்டாக்கினார் யார் ? என்று நோக்கி , 
ஒரு பெண் என அறிந்து , அப்பெண்ணாகிய நளா 
யினியை நோக்கி , " அடி பாவி ! நொந்த புண் 
ணில் எரி கோலை நுழைத்ததுபோலக் கழுவில் 
அவஸ்தைப் பட்டுக்கொண் டிருக்கும் என்னைக் 
கூடையால் இடித்தாயே ! ஆதலால் , பொழுது 


32 


இந்திய கற்பரசிகள் 


விடிந்ததும் நீ அமங்கலையாகக் கடவாய் , " என்று 
சபித்தார் . 

அச்சாப மொழி நளாயினியின் செவிகளில் 
நாராசம்போல நுழைந்தது . அதனால் , நளா 
யினி , அம்பினால் அடிபட்ட மயிலைப்போல அங் 
கம் பதைத்தாள் . அந்தோ ! தெய்வமே! என்று 
கதறினாள் . பிறகு அவள் தனக்குள் ஒருவாறு 
தேறி , “ இவர் யாரோ முனிவர்போலக் காண்கிறார் . 
நான் அறியாமல் செய்த தீங்கிற்கு இம்முனிவர் 
இவ்வளவு கடுமையான சாபம் கொடுத்தாரே ! 
இதுவோ பெரியோரின் செய்கை ! சிறியோர் 
செய்த சிறுபிழையைப் பெரியோராயின் பொறுப் 
பது கடனல்லவா ? 

எனது அருமைக் கணவர் 
இறந்துபடவோ நான் இவ்வித மெல்லாம் கஷ் 
டப் படுவது ? சூரியன் உதித்தா லல்லவோ 
பொழுது விடியப் போகிறது ? பல் உயிரும் , பல 
உலகும் படைத்து அளித்து அழிக்கும் ஒப்பற்ற 
கடவுளே ! நீர் சாட்சியாக , நான் என்னுடைய கற் 
பைக் காத்து , என்கணவருக்கு வேண்டிய பணி 
விடைகளைத் தவறாமல் உள்ளன்போடு செய்து 
வருவது உண்மையானால் , ஆதித்தன் இவ்வுலகில் 
உதிக்காமல் இருக்கக் கடவன் , 

வன் , என்று எதிர் 
சாபமிட்டாள் . 


“ தெய்வம் தொழாஅள் கொழுநன் தொழுதெழுவாள் 
பெய்யெனப் பெய்யும் மழை . 


நளாயினி 


33 


என்று திருவள்ளுவ நாயனார் கூறியதற்கு ஏற்ப , 
நளாயினியின் கற்பின் மகிமையால் சூரியன் 
உதிக்கவே இல்லை . கதிரவன் தோன்றாததால் , 
பூமி முழுதும் இருள் மயமாக இருந்தது . அத 
னால் எல்லா உயிர்களும் , உணவு இன்றி வருத்தப் 
பட்டுக்கொண் டிருந்தன . 

அவ்வாறு உயிர்கள் எட்டு நாட்கள் துன்புற்று 
வருந்த லாயின . தேவர்கள் அதனைக் கண்டு , 
அதற்குக் காரணம் மாண்டவ்விய முனிவரே என் 
பதை அறிந்து , அவரிடம் சென்றார்கள் . அவர் 
கள் முனிவரை நோக்கி , உத்தமரே ! தங் 
களால் இவ்வுலகம் எட்டு நாட்களாகத் துன் 
புற்று வருந்துகிறது . பலர் காரணமாக ஒருவர் 
துன்பத்தை அடையலாம் . ஒருவருக்காக உல 
கமே அழியலாமா ? இது தங்களுக்குத் தெரியாத 
தல்லவே ! ஆதலால் , தாங்கள் இட்ட சாபத்தை 
நீக்குவீராக , " என்று வேண்டினார்கள் . 

கேட்ட முனிவர் , “ விண்ணவர்களே ! இக்கெடு 
திக்கு முதலிலே காரணமானவன் நானே . ஆயி 
னும் , இவ்வாறு உலக முழுதும் வருந்தும்படி 
செய்தவள் நளாயினி யாவாள் . அவளது கற்பின் 
மகிமையால் கதிரவன் கட்டுண்டான் . அவ்வுத்த 
மியை அடைந்து கேளுங்கள் , ” என்றனர் . 

உடனே தேவர்கள் கற்பாசியாகிய நளா 
யினியை அடைந்து 

அடைந்து கேட்டார்கள் . அதற்கு 
நளாயினி, “ தேவர்களே ! நீங்கள் 


கூறுவது 


34 


இந்திய கற்பரசிகள் 


நீதியேயாயினும் , சூரியன் உதித்தால் என் கணவர் 
இறந்து விடுவாரே ! என் கொழுநரை இழக் 
கவோ நான் வழியைத் தேடிக் கொள்வேன் . ? 
ஆதலால் , நீங்கள் மாண்டவ்விய முனிவரிடம் 
சென்று , அவர் எனக்கு இட்ட சாபத்தை முதலில் 
நீக்கும்படி கேளுங்கள் . அவர் அச்சாபத்தை 
நீக்கினால் , பிறகு நான் இட்ட சாபத்தை நீக்கு 
வேன் , ” என்றனள் , 

அவ்விதமே தேவர்கள் முனிவரைக் கேட்ட 
கள் . பிறகு இருவரும் தம்முடைய சாப மொழிகளை 
முறையே நீக்கினர் . உடனே ஞாயிறு தோன் 
றிற்று . உலகம் களிப்பை அடைந்தது . அதனால் , 
நளாயினியின் கற்பின் சிறப்பும் , மாண்டவ்விய 
முனிவரது தவப் பெருமையும் உலக முழுவ 
திலும் பரவின .. உடனே முனிவர் அவ்வூர் 
அரசனால் கழுவிலிருந்து இறக்கப்பட்டுத் தமது 
இருப்பிடம் போய்ச் சேர்ந்தார் . 

நளாயினி அன்று முதல் தேவரும் , யாவரும் 
போற்ற விளங்கி இருந்தனள் . இவ்விதம் கற்பரசி 
சிறப்பு அடைந்ததை மவுத்கலியர் கண்டு , தம் 
மனத்தில் அடங்காத மகிழ்ச்சியை அடைந் 
திருந்தார் . அவர் ஒரு நாள் நளாயினியைக் கூப் 
பிட்டு , “ எனது அன்புள்ள காதலி ! உன்னுடைய 
கற்பின் திறத்தைக் கண்டு நான் மிகவும் சந்தோ 
ஷிக்கிறேன் . உன்னைச் சோதிப்பதற் காகவே 
நான் உனக்குப் பலவிதத் துன்பங்களைக் கொடுத்து 


நளாயினி 


35 


a 


வந்தேன் . நீ என்னை நினைத்துக்கொண் டிருக் 
கிறபடி . நான் கிழவனு மல்லன் ; குட்ட ரோகியு 
மல்லன் . நீயே பர்த்தாவிற்கு ஏற்ற பதிவிரதை .. 
உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதைக் கேள் ; 
தருகிறேன் , ” என்றனர் . 

அதைக் கேட்ட நளாயினி மனம் மகிழ்ந்து , 
தன் கணவரை வணங்கி , " சுவாமி ! எல்லாச் சிறப் 
பும் தங்களுடைய இன்னருளால் உண்டான 
வையே அன்றி , அடியாளால் உண்டானவை 
யல்ல . தேவரீர் என்னிடம் என் மனம் உவப்ப 
இருந்து வாழ வேண்டும் . இதுவே அடியாள் 
வேண்டும் வரமாகும் , ” என்று கூறினள் . உடனே 
அம்முனிவர் நளாயினி கண்களுக்குத் தம்முடம் 
பில் தோன்றும்படி செய்துகொண்டிருந்த முது 
மையையும் , பெருநோயையும் நீக்கிக்கொண்டு 
சுந்தர வடிவம் கொண்டு அக்கற்பரசியோடு மணி 
யும் அதன் ஒளியும் போல இருந்து , வாழ்ந்து 
வந்தனர் . 

மறுபிறப்பில் இக்கற்பரசி மவுத்கலியரின் வரத் 
தின்படி திரௌபதியாக அவதரித்துப் பாண்டவர் 
களை மணந்து , இன்புற்று வாழ்ந்தனள் . 


II . வாசுகியார் 


முதலாம் அத்தியாயம் 
பல ஆண்டுகளுக்கு முன் தென்னிந்தியா 
வானது பல மண்டலங்களாகப் பிரிக்கப்பட் 
டிருந்தது . அவைகளில் தொண்டை மண்டலம் 
என்பது ஒன்று . அது நில வளத்திலும் , நீர்வளத் 
திலும் செழிப்படைந்து இருந்தது . ஒரு சமயம் 
அந்த நாட்டில் ஒரு வேதாளம் தோன்றி , அங் 
குள்ள பயிர் பச்சைகளை அழித்தும் , உயிர்களை 
வதைத்தும் குடிகளுக்குப் பல துன்பங்களைச் 
செய்து வந்தது . அதனால் , குடிகள் ஆறாத் துய 
பக் கடலில் அமிழ்ந் திருந்தார்கள் . 

இவ்விதம் அந்த நாடு வருந்தும் போது அந் 
நாட்டிலுள்ள காவேரிப் பாக்கம் என்னு மூரில் 
வேளாளர் ஒருவர் இருந்தார் . அவர் பெயர் 
மார்க்க சகாயர் என்பது . அவர் அவ்வூருக்குத் 
தலைவராய் , ஆயிரம் ஏர் வைத்துப் பயிர்த் தொழில் 
நடத்தி வந்தார் . அவருக்குப் பரந்த நிலமும் , 
திரண்ட செல்வமும் பொருந்தி இருந்தன . அந் 
தச் செல்வத்திற்கு ஏற்றவாறு அவர் தம் வீட் 
டிற்கு வரும் விருந்தினர்களை எதிர்கொண் 
டழைத்து , இன் சொல் கூறி , அருகிருந்து அமு 
தூட்டி அனுப்புவர் . 


வாசுகியார் 


37 


இருந்ே 

ந்தோம்பி இல்வாழ்வ தெல்லாம் விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற் பொருட்டு . 
என்னும் வேத வாக்கு அவரிடத்தில் மிகப் 
பொருந்தி இருந்தது . 

மார்க்க சகாயர் மேழிச் செல்வத்தைக் கோழை 
படுத்தி வரும் வேதாளத்தால் மிகவும் மனம் 
நொந்திருந்தார் . அவர் அப்பொல்லாப் பூதத்தை 
ஒழிக்க எண்ணி , “ அவ்வேதாளத்தை எவன் 
தொலைக்கிறானோ , அவனுக்கு ஓர் ஊரும் , திர 
ளான செல்வமும் தருவோம் , எனப் பல ஊர் 
களில் பறை யறைவித்தார் . 

அந்த விளம்பரத்தைக் கேட்ட சிலர் பொருள் 
ஆசை கொண்டு வேதாளத்தைத் தொலைக்க முன் 
வந்தனர் . அவர்கள் தங்களுடைய மந்திர சக்தி 
யாலும் , வேறுவித வல்லமையாலும் அதை ஒழிக் 
கப் பலவாறு முயன்றனர் . முயன்றும் ஒன்றும் 
பயன்படவில்லை . அவர்களில் சிலர் அவ் வேதா 
ளத்திற்கே இரை யாயினர் . வேறு சிலர் அப்பூதத் 
தைக் கண்டதும் , " அந்நோ செத்தோம் , என்று 
அலறிக்கொண்டு ஓடி --மறைந்தனர் . இவ்வித 
மாக அப்பூதத்தை அடக்க முயன்றோ ரெல்லாம் 
அதனால் துன்புற்றார் . 

அதனால் மார்க்க சகாயர் மிகவும் மனம் வருந்தி 
வேறு வழி அறியா மல் இருந்தார் . வேதாளத்தால் 
ஏழைகள் படும் துன்பமே அவருக்குப் பெருந் 
துன்பமாக இருந்தது . அவர் தாம் கொண்ட எண் 


38 


இந்திய கற்பரசிகள் 


ணத்தை அவ்வளவோடு விட்டு விடவில்லை . அவர் 
அவ்வேழைகளுக்கு நெல்லும் , பொருளும் உதவி , 
அப்பூதத்தை ஒழிப்பதற்கு ஏற்ற வழி தேடுவதி 
லேயே கண்ணுங் கருத்துமா யிருந்தார். 

இத்தகைய பரோபகாரிக்குப் புத்திரியார் ஒருவர் 
இருந்தனர் . அப்பெண்மணியார் தம் தந்தையாரின் 
நற்குணங்களுக்கு ஏற்றவாறு அழகிய மேனியும் , 
நுண்ணிய அறிவும் உடையவராய் விளங்கினார் . 
அவர் , தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ; " 
தாய் சொல் துறந்தால் வாசகம் இல்லை , என் 
னும் நீதிகளுக்குப் பொருந்த நடந்து வந்தார் . 
பெற்றோர் கற்பித்த கற்பில் சிறிதளவும் தவறமாட் 
டார் . இவ்வித நற்குணம் வாய்ந்த பெண்மணியா 
ரின் பெயர் வாசுகியார் என்பது . அவர் தக்க 
பருவம் அடைந்து , தம் பெற்றோர் அடைவ 
தற்கு அரிய பெருஞ் செல்வம் தாமே எனச் 
சிறப்படைந்திருந்தார் . 


இரண்டாம் அத்தியாயம் 
காவேரிப் பாக்கத்துக்குச் சற்றுத் தூரத்தில் மலை 
யொன் றுண்டு . அஃது அளவில் சிறிய தாயினும் 
காட்சியில் மிகவும் அழகுள்ளது . அம்மலையின் 
அடிவாரத்தில் பலவகை மரங்கள் தழைத்து 
ஓங்கிக் குளிர்ச்சியான நிழலைத் தந்துகொண்டிருக் 
கும் . அங்குப் பல முனிவர்கள் பிறப்பு என்னும் 


வாசுகியார் 


39 


பெருங்கடலை நீந்தி , மோட்சத்தை அடையத் 
தவம் புரிந்து வந்தார்கள் . அவர்களுள் திரு 
மூலரும் , போகர் முதலிய சித்தர்களும் இருந்தார் 
கள் . இப்பெரியோர்க்கு இடையே நடுநாயகமாக 
மற்றெருவரும் அமர்ந் திருந்தனர். அவர் தாம் 
தழிழ் வேதமாகிய திருக்குறள் என்னும் அரிய 
நூலை இயற்றி யருளிய பொய்யா மொழிப் புலவர் . 

கருமமே கண்ணாக இருந்த மார்க்க சகாயர் 
அம்மலைமீது அமர்ந் திருக்கும் முனிவர்களின் 
பெருமையைக் கேள்விப்பட்டு , அவர்களிடத்திற் 
சென்று , தம்முடைய குறைகளைத் தெரிவித்துக் 
கொள்ள எண்ணினார் . அவ்விதமே அவர் ஒரு 
நாள் அம்மலைக்குச் சென்று , அங்குள்ள முனிவ 
ரைக் கண்டு, நிலத்தில் தம் உடல் பட வணங்கி 
நின்றார் . அவருடைய பணிவைக் கண்ட முனி 
வர்கள் அவரது வேண்டுகோள் யாது எனக் 
கேட்டனர் . அவ்வேளாளர் அவர்களை நோக்கி , 
" ஐயன்மீர் ! இந்த நாட்டுக் குடிகளாகிய நாங்கள் 
ஒரு வேதாளத்தால் பெருந்துன்பத்தை அடைந்து 
வருகிறோம் . அது தினம் தினம் தன் கண் 
ணிற்பட்ட மனிதரையும் , ஆடு மாடுகளையும் கொல் 
வதோடு, பேருழைப்பால் பெருகி வரும் பயிர்பச் 
சைகளையும் நாசஞ் செய்து வருகிறது . அதை 
ஒழிக்க எங்களுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை 
யில் பலவாறு முயன்றோம் . அவை எல்லாம் 
பெருங் காற்றில் அகப்பட்ட சிறு தூசாகப் 


40 


இந்திய கற்பரசிகள் 


என்று 


பறந்து போயின . ஆதலால் தங்களைப் போன்ற 
வர்களே அதை ஒழிக்க நல்ல மருந் தாவார்கள் , 

எண்ணித் தங்களிடம் அடைக்கலம் 
புகுந்தேன் , ” என்றனர் . 

மார்க்க சகாயருடைய குறைமொழிகளைக் கேட்ட 
முனிவர்கள் , “ அந்தக் காரியத்தை எளிதில் 
செய்ய வல்லவர் திருவள்ளுவர் தான் , என்று 
நினைத்து , அவரை வேளாளருக்குச் சுட்டிக் காட் 


டினார்கள். 


ணம் 


சந்தோ 


முனிவர்கள் சுட்டிக் காட்டியதன் குறிப்பை 
உணர்ந்த மார்க்க சகாயர் அப்போதே தம் எண் 

நிறைவேறி விட்டதாகச் 
ஷம் அடைந்து திருவள்ளுவரிடம் சென்று 
அவரை வணங்கித் தம் குறையை விண்ணப் 
பித்து நின்றார் . அதைக் கேட்ட வள்ளுவனார் 
பக்கங் கொண்டு திரு நீற்றைப் பஞ்சாட்சர மந் 
திரத்தால் மந்திரித்து , அதை வேதாளத்தின் 
மீது தூவும்படி சொல்லிக் கொடுத்தார் . 

அவ்வரு மருந்தை மார்க்கசகாயர் பணிவோடு 
வாங்கி , வள்ளுவரையும் , மற்றுமுள்ள முனிவர் 
களையும் தாழ்ந்து வணங்கித் தமது இருப்பிடம் 
சேர்ந்தார் . அவர் அந்தத் திருநீற்றை வேதா 
ளத்தின்மேல் பிரயோகித்தார் . உடனே அவ் 
வேதாளம் கதறிக்கொண்டு ஓடி மறைந்தது . பஞ் 
சாட்சரத்தின் மகிமையாலோ , திருவள்ளுவரின் 
திறமையாலோ கொடும் பூதம் தொலைந்தது . 


வாசுகியார் 


41 


பிறகு குடிகள் பயமற்றுச் சுகமாக வாழ்ந்து வந் 
தார்கள் . வேளாளரும் தாம் கொண்ட எண்ணம் 
நிறை வேறியதால் , மிகவும் மகிழ் வடைந்து 
இருந்தனர் . 

சில நாள் சென்ற பிறகு அவ்வேளாளர் தம் 
மகளார் வயதடைந் திருப்பதால் அவருக்கு ஏற்ற 
மணமகனைத் தேடி மண முடிக்க எண்ணினார் . 
அவ்விதமே அவர் தம் ஊரில் உள்ள பல ஆடவர் 
களையும் அராய்ந்து பார்த்தார் ; அவர்களில் ஒரு 
வரும் தகுந்தவர்களாகக் காணாமல் தயங்கினார் . 
இவ்விதமாக அவர் ஒருநாள் தம்முடைய மகளா 
ரின் கலியாணத்தைப் பற்றி எண்ணிக் கொண் 
டிருக்கும்போது , முன் தம் பெருங்குறையை நீக்கி 
யருளிய திருவள்ளுவரின் ஞாபகம் வந்தது . 
அவர் மனம் 

அம்முனிவரின் திருமேனியின் 
அழகைப் பருகி , அவருடைய 
எண்ணி எண்ணி வியந்தது . உடனே அவர் 
வேறொன்றையும் கருதாமல் முன்பு சென்ற 
மலையை நோக்கி நடந்தார் . 

சென்ற மார்க்க சகாயர் மலைமீது சென்று திரு 
வள்ளுவரைக் கண்டு வணங்கி நின்றார் . வேளாள 
ருடைய பணிவைக் கண்ட இளமுனிவர் இன் 
முகங் காட்டி அவரை அருகே அமரர் செய்தார். 
வேளாளர் அவ்விதமே அமர்ந்து ,, 

அவரை 
நோக்கி , “ சுவாரி உம்முடைய அருளால் வேதா 
ளம் தொலைந்துவிட்டது. அதனால் அன்று முதல் 


மகிமையை 


42 


இந்திய கற்பரசிகள் 


மீது 


நாங்கள் சுகமாக வாழ்ந்து வருகிறோம் . இப் 
போது அடியேன் மனத்தில் ஓர் எண்ணம் குடி 
கொண்டிருக்கிறது . அதைத் தங்களிடத்தில் தெரி 
விக்க என் நாக்கு நாணினும் , என் மனம் தங்கள் 

கொண்ட அன்பின் மிகுதியால் பல 
மடைந்து என்னை இங்குப் பிடர் பிடித்துத் தள்ளி 
வந்தது . அடியேனுக்குப் பெண் ஒருத்தி உண்டு . 
அவள் தக்க பருவ நிலையை அடைந்து சில 
மாதங்கள் ஆகின்றன . அவளுடைா நற்குண 
நற்செய்கைகளை நான் எடுத்துச் சொன்னால் , 
அவை சிறப்பை அடையா. இவ்விதமான என் 
அருந்தவப் புதல்விக்கு மணம் முடிக்க எண்ணி 
அவ்வருமைச் செல்விக்குத் தக்க கணவனை என் 
சுற்றத்தார்களில் தேடினேன் . என் சுற்றத்தார் 
களில் எவரும் என்னருமைச் செல்விக்கு ஏற்ற 
கணவராக எனக்குக் காணப்பட்டிலர் . ஆதலால் 
என் மனம் தங்களுடைய மகிமையையே நாடுகின் 
றது . அவ்விதம் நாடி நிற்கும் . என் மனத்தை 
வேறு வழியில் திருப்ப ஆற்றல் இல்லா தவனாய் 
இங்கு வந்தேன் . இதுவே என் விண்ணப்பம் , 


என்று கூறி மௌனமாக இருந்தனர். 

வள்ளுவர் இவ்வுரைகளைக் கேட்டதும் அவரு 
டைய உடலில் ஒரு புதிய உணர்ச்சி பரவியது . 
இவ்வளவு காலம் வரையில் துறவறத்தில் ஈடு 
பட்ட அவருடைய மனம் இல்லற நிலையைப் பல 
வாறாக ஆராய்ந்தது . அதனால் , அவர் சிறிது 


வாசுகியார் 


43. 


நேரம் மௌனமாக ஆழ்ந்த யோசனையில் இருந் 
தார் . பிறகு அவர் தம் எதிரில் இருக்கும் மார்க்க 
சகாயரை நோக்கி , " பெரியீர் ! துறவியாக இருக்கும் 
என்னை உம்மகளை மணந்து இல்லறத்தா னாகும்படி 
வேண்டுகிறீர் . என்னுடைய மனத்திலும் பல 
நாட்களாக ஓர் எண்ணம் உதித்திருக்கிறது .. 
அதாவது நெடுங்கால மாகப் பெரியோர்க ளெல் 
லாரும் பேரின்பத்தை அடையத் துறவறமே 
சிறந்தது , என்று எண்ணி இல் வாழ்க்கையை 
வெறுத்துக் காடே இடமெனக் கொண்டு காட்டுக் 
குச் சென்றுகொண் டிருக்கின்றனர் . ஆனால் , 
என்னுடைய விருப்பமோ அத்தகைய தன்று . 

" கடவுளுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் 
இல்லறத்தானிடமே பொருந்தி இருக்கின்றன . 
உலகத்தின் இயற்கையும் இல்லறத்தின் தன்மை 
யாகவே காணப்படுகின்றது . கடவுளின் இயல் 
பான செயல்கள் இவ்விதம் . இருக்க , இதைக் 
கொள்ளாமல் தள்ளிவிட்டுச் செயற்கையான துற 
வறத்தைக் கொண்டு காட்டிற்குச் செல்லுவது 
சிறந்த தாகாது . 

ஆகையினால் , பெரியோரே ! நான் என் மனத் 
தில் கொண்ட எண்ணத்தைச் சொல்லளவில் 
நிறுத்தாமல் , செய்கையிலும் அவ்விதமே நடத்தி 
உலகத்தாருக்குக் காட்ட விருப்பம் கொண்டுள் 
ளேன் . அவ்விருப்பம் இன்று உமது வேண்டு 
கோளால் சிறிது முதிர்ச்சியையும் அடைந்தது . 


44 


இந்திய கற்பரசிகள் 


ஆனாலும் , நான் கொண்ட எண்ணத்தை நிறை 
வேற்ற என் ஒருவனால் ஆகாது . எனக்கு மனைவி 
பாக வாழ்க்கைப்படுகிறவளும் என்னுடைய கருத் 
துக்கு ஒத்தவளாக இருக்கவேண்டும் . அவளு 
நல்ல 

ஒழுக்கத்தால் தான் இல்லறம் 
சிறப்பை அடையும் . ஆதலால் , எனக்கு மனைவி 
யாகும் தங்கள் மகள் என் மனதிற்குப் பொருத்த 
முடையவளாக இருந்தால் நான் அவளை மணந்து 
கொள்ள யாதொரு தடையும் இல்லை , என்றனர் . 

வள்ளுவருடைய மனக் குறிப்பை அறிந்த 
வேளாளர் மிகவும் சந்தோஷம் கொண்டு , " தங்க 
ளுடைய திருஉள்ளத்தின்படியே செய்யலாம் . 
என்றனர் . திருவள்ளுவர் சிறிது நேரம் மௌன 
மாக இருந்து , பிறகு அவ்வேளாள ருடன் செல் 
லப் புறப்பட்டனர் .. 

வேளாளர் வள் 
அழைத்துக்கொண்டு தமது வீட்டை அடைந் 
தனர் . அங்கு அவர் அவருக்கு வேண்டிய பணி 
விடை செய்து , இருக்கையில் அமரச் செய்தனர் . 

மார்க்க சகாயர் வாசுகியாரை அழைத்து முனி 
வரைத் தரிசிக்கும்படி கூறினர் . வாசுகியாரும் திரு 
வள்ளுவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி 
நின்றார் . வள்ளுவர் அவ்வம்மையைச் சிறிது 
நேரம் உற்று நோக்கிப் பிறகு தாம் வரும்போது 
கொண்டு வந்த மணலைர் சமைத்துத் தரும்படி 
கூறினார் . வாசுகியார் அதற்கு ஒன்றும் எதிர் 
சொல்லாமல் மூத்தோர் சொல் வார்த்தையை 


வள்ளுவரை 


களித்தனர் .பிறகுவேளாளர் தம் மனத்தில்கொண்ட 
வாசுகியார் 

45 
அமிர்தமாகக் கொண்டு , அம்மணலை அன்புடன் 
வாங்கினார் ; பிறகு அதை அரிசியே எனப்பாவித்து 
அதற்குச் செய்ய வேண்டுவன செய்து உலையில் 
இட்டார் . அது கொதித்து வெந்து சாதமா 
யிற்று . வாசுகியார் அதனோடு பல கறிகளையும் 
இன்சுவை பொருந்தச் சமைத்துத் தம் தந்தைக் 
குத் தெரிவித்தார் . 

அன்று வாசுகியாருடைா பெற்றோர் தம்மக 
ளின் கற்பின் திறமையை நேரில் கண்டு மிகவும் 


6 


எண்ணம் அக்கணமே நிறைவேறிற்று என 
உவகை கொண்டு திருவள்ளுவரை அமுது அருந்த 
வேண்டினர் . வள்ளுவரும் வாசுகியாரின் திற 
மையை அறிந்து உடன்பட்டார் . 

வாசுகியார் தாம் சமைத்த மணற் சோற்றைப் 
பல கறிகளு... ன் அன்போடு பரிமாற , வள்ளுவர் 
மனங் களிக்க உண்டனர் . பிறகு அவர் வாசுகியா 
ரைத் தமக்கு இல்லாவாக ஏற்றுக்கொள்ள மனம் 
இசைந்து தமது விருப்பத்தை மார்க்கசகாயருக்கு 
அறிவித்தார் . அதைக் கேட்ட மார்க்க சகாயர் 
பேருவகை கொண்டு , நல்ல முகூர்த்தத்தில் கலி 
யாணத்தைத் தம் பந்துக்களுடன் சிறப்பாகச் 
செய்தனர் . 


46 


இந்திய கற்பரசிகள் 


மூன்றாம் அத்தியாயம் 
வள்ளுவனார் சில நாள் தம் மாமனார் வீட்டில் 
அவர்களுடைய மனம் களிக்க இருந்து , பிறகு 
அவர்களிடம் விடை பெற்று மனைவியோடு சென் 
னைப் பட்டினத்தில் உள்ள திருமயிலாப் பூரில் 
வந்து சேர்ந்தனர். அங்கு அவர் ஊருக்கு 
வெளியே சிறு குடிசை ஒன்று கட்டி அதில் தங்கி 
னார் . வயிறு வளர்க்கைக்காக அவர் , செய்தொழி 
லில் பாப மில்லாத தாகிய நெய்தல் தொழிலை 
மேற் கொள்ள எண்ணினார் . 

அந்தக் காலத்தில் ஏலேல சிங்கன் என்பவன் 
அநேக கப்பல்களைத் தனக்குச் சொந்தமாகக் 
கொண்டு வியாபாரம் செய்து வந்தான் . திரு 
வள்ளுவர் அவனிடத்தில் நூல்வாங்கித் துணி 
நெய்து , அதை விற்று வரும் சிறு பொருளால் 
இல்லறத்தை நடத்தி வந்தார் . 

செல்வம் மிகுந்த தம் தாய் வீட்டில் சிறக்க 
வாழ்ந்த வாசுகியார் , தம் கொழுநர் கொண்டுவரும் 
சிறு பொருளைப் பெருநிதியாகக் கொண்டு , கண 
வருடைய குறிப்பை அறிந்து அதற்கேற்ப 
நடந்து வந்தாள் . திருவள்ளுவரும் அவ்வம்மை 
யாருடன் பொருந்தி வாழ்ந்து வந்தனர் . 

இவர்கள் இவ்விதம் இருக்கையில் ஒரு நாள் 
ஒரு 
ரு பெரியவர் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து 
திருவள்ளுவரை வணங்கி , அருந்தவத்தீர் ! இல் 
லறம் பெரியதோ ? துறவறம் பெரியதோ ? அடி 


வாசுகியார் 


47 


என்று 


யேனுக்கு அருள்புரிய 
அருள்புரிய வேண்டும் ,” 

" 
விண்ணப்பித்து 

நின்றார் . அப்பெரியவரு 
டைய விருப்பத்தை அறிந்த வள்ளுவர் அவ 
ருக்குப் பதில் ஒன்றுங் கூறாமல் , அவரே நேரில் 
அறிந்து கொள்ளட்டும் . என்று எண்ணி இருந் 
தார் . 

ஒரு நாள் வள்ளுவர் தம் மனைவியாரைக் கூப் 
பிட்டார் . அப்போது அவ்வம்மையார் கிணற்றில் 
நீர் சேந்திக்கொண் டிருந்தார் . தம்முடைய 
நாயகர் கூப்பிடு தலைக் கேட்டதும் அவர் , பாதிக் 
கிணற்றளவு தூக்கிய நீர்க்குடத்தைக் கயிற்றுடன் 
அப்படியே விட்டு விட்டு விரைந்து வந்தனர் . 

மற்றொரு நாள் காலையில் வாசுகியார் நாயக 
ருக்குப் பழைய அமுது பரிமாறும் போது , அவர் 
சாதம் சுடுகிறது ; விசிறி கோண்டுவா, என்றனர் . 
உடனே அவ்வம்மையார் எதிர் ஒன்றும் சொல் 
லாமல் விசிறி கொண்டு வந்து விசிறினர் . 

வேறொரு நாள் பகலில் வள்ளுவர் துணி 
நெய்துகொண் டிருந்தார் . அப்போது அவரு 
டைய தறிக்குழல் கீழே தவறி விழுந்துவிட்டது . 
அதை எடுக்க அவ்வம்மையாரை விளக்குக் 
கொண்டுவரச் சொன்னார் . அவ்விதமே அவ்வம் 
மையார் விளக்குக் கொண்டு வந்து பார்த்துக் 
குழலை எடுத்துக் கொடுத்தார். 

இவ்விதக் கற்புச் செயல்களை நேரில் கண்ட 
அப்பெரியவர் மிகவும் வியந்து , “ மனையாள் கற் 


48 


இந்திய கற்பரசிகள் 


புடையவளாக இருந்தால் இல்லறமே பெரியது ; 
இல்லையானால் , துறவறம் பெரியது , என்றறிந்து , 
நாயனாரை ஒன்றும் கேளாமல் , அவரை வணங் 
கிச் சென்றார் . 

வாசுகி அம்மையார் தம் கணவரையே தாம் 
வணங்கும் தெய்வமாகக் கொண்டு , அவருக்குச் 
செய்ய வேண்டிய பணிவிடைகளைக் குறைவில்லா 
மல் செய்து வந்தனர். இவ்விதம் அவர் , பலரும் 
கண்டு களிக்க இல்லறத்தைப் பல நாள் நடத்தி , 
ஒரு நாள் உலக வாழ்க்கையை முடித்து முத்தி 
அடையும் போது தம் கணவராகிய நாயனாரை 
அன்பு .... ன் நோக்கினார் . 
அந்த நோக்கை அருகிருந்து அறிந்த நாய் 
னார் , உன்னுடைய விருப்பம் யாது ? அதனை 
வெளி யிடுக , ” என்றனர் . அம்மையார் நாயன 
ரைப் பார்த்து , “ சுவாமி ! தாள்தோறும் தங்க 
ளுக்கு அன்னம் படைக்கும் போது சிறு பாத்தி 
ரத்தில் தண்ணீரும் , ஓர் ஊசியும் வைக்கும்படி 
கட்டளை இட்டீர்கள் . தங்களை மணந்துகொண்ட 
நாள் தொடங்கி இதுவரையிலும் அவ்விதமே 
அடியாளுஞ் செய்து வந்தேன் . அதன் கார 
ணம் இன்றுவரையிலும் அறியேன் , " என்றனர் . 

அதைக் கேட்டதும் நாயனார் புன்னகை 
கொண்டு , “ நங்காய் ! சாதம் பரிமாறும்போது 
அன்னம் வெளியே சிதறு மானால் , அப்பருக்கை 
களை ஊசியால் குத்தி , நீரில் அலம்பி உண்ணுவ 


வாசுகியார் 


49 


தற்காக அவைகளை வைக்கச் சொன்னேன் . அன் 
னம் படைக்கும் போது ஒரு நாளும் பருக்கை 
சிதறவு மில்ல ; அவைகளை நான் எடுத்து உபயோ 
கிக்கவு மில்லை . ஆதலின் , அதன் கருத்து இதுகா 
றும் உனக்கு விளங்காம லிருந்தது , என்றனர் . 

அதைக் கேட்டதும் அம்மையார் மனக் 
குறை தீர்த்து , முத்தி அடைந்தனர் . நாயனார் 
அக்கற்பரசியாரின் பிரிவுக்கு மனம் சகியாதவராய் 
மிகவும் வருந்தி , 
" அடி.சிற் கினியாளே ! அன்புடை யாளே ! 
படி சொல் தவறாத பாவாய் ! 
பின் தூங்கி முன்னெழூஉம் ! பேதையே ! போதியோ? 

என் தூங்கும் என் கண் இரா . 
என்று பாடி அவருடைய திருமேனியைச் சமாதி 
செய்தார் . 

இவ்விதமாக நாயனாரும் , மற்றவர்களும் புகழ 
வும் , தம்முடைய உடல் அழிந்தும் , புகழ் அழி 
யாமல் நின்று உலகம் உள்ள அளவும் தம்மு 
டைய சரித்திரத்தை வருங் கேட்டு நற்புத்தி 
பெறவும் செய்தது , வாசுகியாரின் கற்புத்திறமே 
அன்றோ? 


அடிவருடிப் 


--- 


கண்ணகி 


முதலாம் அத்தியாயம் 
நமது தென்னாட்டின் ஒரு பகுதியாகிய சோழ 
வள நாடு, காவேரி ஆற்றின் பாய்ச்சலால் மிகவும் 
செழித்துள்ளது . அந்த நாட்டில் காவிரிப்பூம் 
பட்டினம் பழைய காலத்தில் சிறந்ததாக விளங் 
கியது . அது சோழ அரசர்களுக்குப் பழைமை 
யான இராஜதானியாகும் . 

இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் கரிகால் 
வளவன் என்னும் மன்னர் மன்னன் அந்த 
நகரைத் தலை நகராகக் கொண்டு , அரசு புரிந்து 
வந்தான் . அவனுடைய செங்கோலின் கீழ்ச் 
செம்மையாக வாழ்ந்து வந்த குடிகளுள் , செல் 
வத்தில் சிறந்த வணிகர் பலர் இருந்தனர் . அவர் 
கள் குடிப் பிறப்பால் இப்பர் , கவிப்பர், பெருங்குடி 
யர் என மூன்று வகைப் படுவர் . 

அந்த வணிகர்களுள் மாநாய்கர் என்னும் 
பெயருடைய வணிகர் ஒருவர் இருந்தார் . அவர் 
பெருங்குடியர் மரபில் பிறந்தவர். அவருக்குப் 
பெண் ஒருத்தி இருந்தான் . அவன் பெயர் 
கண்ணகி என்பது . அவள் உருவத்திலும் , 
குணத்திலும் சிறந்து விளங்கினாள் . கண்ணகி 
பன்னிரண்டாம் வயதை அடைந்ததும் , அவள் 


51 


தல 
கண்ணகி 

நகரத 


தந்தையார் அவளைத் தம் மரபில் உதித்த கோவ 
லன் என்னும் வணிகனுக்குத் 

திருமணம் 
செய்து வைத்தார் . 
விவாகம் 

நடந்த பிறகு , கண்ணகி தன் 
நாயகனுடன் மாமியார் வீட்டில் சில காலம் இருந் 
தாள் . பிறகு , கோவலனுடைய தாய் அவர்களைத் 
தனியே வைத்து , அவர்கள் இல்லறம் நடத்து 
வதைப் பார்த்து மகிழ விரும்பினாள் . அப்படியே 
அவள் , அவர்களை ஒரு மாளிகையில் வேண்டிய 
பொருளுடன் குடி வைத்தாள் . அங்கே கோவல 
னும் , கண்ணகியும் , மலரும் அதன் மணமும் 
போல , மன மொத்து வாழ்ந்து வந்தார்கள் . 
னும் நாடகக் கணிகை ஒருத்தி இருந்தாள் . 

. 
அவள் ஆடல் பாடல்களிற் சிறந்தவன் ; அழகில் 
மிகுந்தவள் ; தன் தொழிலில் கை தேர்ந்தவள் ; 
கரிகால் வளவனிடம் தலைக்கோல் என்னும் பட் 
டமும் , சில பரிசுகளும் பெற்றவள் . இவை 
களால் அவள் மற்றக் கணிகையரை விட மிகச் 
சிறந்து விளங்கினாள் . 

மாதவியின் சிறப்பைக் கேள்விப்பட்ட கோவ 
லன் அவள் வீட்டிற்குச் சென்று , அந்த இடமே 
தனக்கு ஏற்ற இடமாகக் கொள்ளத் தலைப்பட் 
டான் . அவன் அவ்விதமாக , அவனுடைய 
செல்வ மெல்லாம் அதனுடைய வீட்டை விட்டு, 
மாதவியின் இல்லத்தில் சென்று சேர்ந்தது . கண் 


52 


இந்திய கற்பரசிகள் 


ணகி , தன் கணவன் இவ்விதம் இருப்பதைக் கண் 
டும் , அவனுக்கு மாறாக ஒன்றும் கூறிய தில்லை. 
அவன் வரும்போ தெல்லாம் இன் முகங் காட்டி , 
நன்மொழி கூறி , அவனுக்கு வேண்டிய பொருள் 
களைத் தானே கொடுத்து , அவனை அனுப்பு 
வாள் . ஆனாலும் , கோவலன் அவ்விதம் இருப் 
பதை நினைக்குந் தோறும் , அவளுடைய மனம் 
வருந்தியது . அவள் தன்னுடைய வருத்தத் 
தைப் பிறருக்குத் தெரிவித்தால் , அதற்குக் காரண 
மான தன்னுடைய நாயகனுக்கே அஃது இழி 
வைத் தரும் என்று எண்ணித் தன் மாமனார் , 
மாமியாருக்கும் சொல்லாம லிருந்தாள் . 

ஒரு நாள் கோவலன் மாதவியுடன் மனம் 
வேறுபட்டு, அவளிடம் வெறுப்புக் கொண்டான் . 
உடனே அவன் தன் வீடு போய்ச் சேர்ந்தான் . 
கோவலனுடைய வருகையை அறிந்த கண்ணகி 
மிகவும் மகிழ்ந்து , அவனை எதிர் கொண்டு 
அழைத்து உபசரித்தாள் . பிறகு அவள் , " நம் 
நாயகர் நம்மிடம் ஏதேனும் பொருளைப் பெற்றுக் 
கொண்டுபோய் மாதவிக்குக் கொடுக்க வந்தனர் 
போலும் , " என்று எண்ணி , " என் ஆருயிர்த் தலை 
வரே ! இன்னும் என்னிடம் இரண்டு காற் சிலம் 
புகள் இருக்கின்றன ; 

அவைகளைக் கொண்டு 
செல்லுங்கள் , என்று கூறினாள் . 

இவ்வுரைகளைக் கேட்ட கோவலன் தன் நாயகி 
யாகிய கண்ணகியின் உயர் குணத்தையும் , தன்னு 


கண்ணகி 


53 . 


ار 


டைய இழிவான நடத்தையையும் எண்ணி மிகவும் 
வருந்தினான் . பிறகு அவன் கண்ணகியை நோக்கி , 
“ என் அன்பே ! நான் ஆராயாமல் செய்த , 
தீங்கால் நமது செல்வமெல்லாம் தொலைந்தது . 
ஆதலால் , நான் மதுரைக்குச் சென்று வியாபாரம் 
செய்து பொருள் சம்பாதிக்கலாம் என்று எண்ணி 
னேன் . நீயும் என்னுடன் வருக , என்றனன் . 
கண்ணகியும் அவனை விட்டுப் பிரிய மன மில்லா 
மல் சந்தோஷத்தோடு செல்ல உடன்பட்டாள் . 

கோவலனும் , கண்ணகியும் அன்று விடியல் 
பொழுதில் எழுந்து , ஒருவரும் காணாதபடி மது 
ரையை நோக்கி நடந்தனர். செல்லும் வழியில் 
அவர்கள் இளைப்பாற ஒருசோலையில் தங்கினார்கள் . 
அங்கே சமண மதத்தைர் சேர்ந்த கவுந்தி என் 
னும் பெயருடைய தவ மூதாட்டியார் ஒருவர் 
இருந்தனர் . கோவலன் அவரைக் கண்டு வணங் 
கித் தான் மதுரைக்குப் போதலைக் கூறினன் . 
அதைக் கேட்ட கவுந்தி அடிகள் இருவரையும் 
வாழ்த்தி ," அன்புடை மக்களே ! மதுரையி லுள்ள 
பெரியோரிடத்தில் அறவுறைகளைக் கேட்க நான் 
வி ருப்பங்கொண்டிருக்கிறேன் . ஆதலால் ,நானும் 
உங்களோடு வருகிறேன் , ” என்றனர் . உடனே 
மூவரும் புறப்பட்டு, மதுரையை நோக்கி நடந் 
தனர் . 

அவர்கள் செல்லும் போது கவுந்தி அடிகள் 
அவர்களுக்கு உண்டான துன்பத்தைக் கேட்டு , 


54 


இந்திய கற்பரசிகள் 


ஆறுதலான நன்மொழிகளைக் கூறித் தேற்றிச் 
சென்றனர் . போகும் போது அவர்கள் எதிர்ப் 
படுவோரை வழிகேட்டுப் பகலில் தங்கியும் இரவில் 
நடந்தும் மதுரையின் புறஞ்சேரியுட் புகுந்தார் 
கள் ; அங்கு அவ்வரவைக் கவுந்தி அடிகளின் 
உபதேச மொழிகளால் இனிதாகக் கழித்தார்கள் . 

மறு நாள் காலையில் ஆயர் குலத்தில் பிறந்த 
மாதரி என்னும் கிழவி கவுந்தியைக் கண்டு 
வணங்கினாள் . கவுந்தி அடிகள் அவளை வாழ்த்தி , 
“ மாதரி ! இதோ என் பக்கத்தில் அமர்ந் 
திருக்கும் நங்கையையும் , இவள் கணவனையும் 
அவர்களுடைய சுற்றத்தார் அறியும் வரையில் 
உன் வீட்டில் அடைக்கலமாக வைத்திரு . இவள் 
கற்புத் தெய்வம் ; தனக்கு உண்டான துன்பத்தை 
யும் கருதாமல் , தன் நாயகனுக்கு ஏற்பட்ட துய 
ரத்தையே பெரிதாக நினைக்கும் உத்தமி . தவத்தி 
னர் கொடுக்கும் அடைக்கலப்பொருள் சிறியதாக 
இருந்தாலும் பிறகு அது பேரின்பத்தை விளைக் 
கும் . ஆதலால் , உடனே இவர்களை அழைத்துக் 
கொண்டு போய் வேண்டிய பொருள்களைக் 
கொடுத்து உபசரி , " என்றனர். மாதரி அவ்வாறே 
அவ்விருவரையும் தன் வீட்டுக்கு அழைத்துக் 
கொண்டு போனாள் . 

மாதரி அவர்களைத் தன் வீட்டை அடுத்த ஒரு 
புதிய வீட்டில் தனியே வைத்துச் சமையலுக்கு 
வேண்டிய பொருள்களைக் கொடுத்தாள் ; ஐயை 


கண்ணகி 


55 


என்னும் பெயருடைய தன் மகளையும் அவர் 
களுக்குத் துணையாய் இருக்கச் செய்தாள் . கண் 
ணகி , மாதரி கொடுத்த பொருள்களை அன்போடு 
வாங்கிச் சமைத்துத் தன் கணவனுக்குப் பரி 
மாறித் தானும் உண்டாள் . 

கோவலன் உண்ட பிறகு தன் காதலியை அரு 
கில் அழைத்து , அவளை அன்போடு தழுவி , 
" என் கண்மணி ! நாம் இவ்விதம் வெளி வந் 
ததை நம் பெற்றோர் அறிந்து மிகவும் துன்ப 
மடைவர் . இவ்விதக் கொடுஞ் செயல்களுக் 
கெல்லாம் நானே காரணமாக இருக்கிறேன் . 
பெற்றோர்களுக்கு அருகிருந்து செய்யவேண்டிய 
நற்கடனை இழந்ததுடன் , உன்னையும் துன்பத் 
துக்கு உள்ளாக்கினேன் . இவ்வளவுக்குங் கார 
ணம் தாசியின் கூட்டுறவே . அவளால் நமது 
செல்வ மெல்லாம் சில நாளில் சென்று மறைந் 
தது , ” என்று சொல்லிப் பெரிதும் வருந்தினான் .. 

அப்போது கண்ணகி கோவலனுக்கு ஆறுத 
லான நன் மொழிகள் கூறித் தேற்றி , " என் ஆரு 
யிர்க் கரைவரே ! நான் இப்போது பெரும்பாக்கியத் 
தைப் பெற்றேன் . நெடுநாளாக நான் தங்களைப் 
பிரிந் திருந்தேன் . இப்போது நான் தங்கள் திரு 
வடி யண்டையே இருக்கும் புண்ணியத்தைப் 
பெற்றிருக்கிறேன் . அடியாள் வேண்டிய செல் 
வம் இதுவே யாகும் . செல்வம் முதலியவை நீங் 
கினால் மறுபடியும் பெறலாம் . இப்பாக்கியம் 


56 


இந்திய கற்பரசிகள் 


கிடைப்பது அரிதல்லவா ? " என்று தன் இனிய 
சொற்களால் அவனை மகிழ்வித்தாள் . அவ்வு 
ரைகளைக் கேட்டதும் கோவலன் முகத்தில் புன் 
னகை தோன்றித் தவழ்ந்தது . இவ்விதமாகக் 
கோவலனும் , கண்ணகியும் சிறிது நேரம் பேசிக் 
கொண் டிருந்தனர் . பிறகு , கோவலன் கண்ண 
கியை நோக்கி , “ என் அன்பே ! உன்னுடைய 
காற் சிலம்புகளில் ஒன்றைத் தருக . அதை விற்று 
வருகிறேன் . நான் வரும் வரையில் உனது தனி 
மையை நோக்கி வருந்தாதே , " என்று அவளைத் 
தேற்றி , அவள் காற் சிலம்புகளில் ஒன்றைப் 
பெற்றுக்கொண்டு , கடை வீதியை நோக்கி நடந் 


தான் , 


இரண்டாம் அத்தியாயம் 
மறு நாள் காலை ஆயிற்று . கண்ணகி தன் நாய 
கன் அதுவரையினும் வாராமை கண்டு ஏங்கி 
னாள் . அப்போது ஒவ்வொரு நிமிஷமும் அவ 
ளுக்கு ஒவ்வொரு வருஷமாகக் கழிந்தது . 

. 
அவள் கோவலன் சென்ற திக்கையே நோக்கி 
அவனுடைய வருகையை எதிர் பார்த்து நின் 
றாள் . அப்போது ஓர் இடைப் பெண் ஓடி 
வந்து , மற்ற இடைப் பெண்களிடம் ஏதோ மெல் 
லச் சொன்னாள் . அதைக் கேட்ட எல்லோரும் 
மிகவும் பரிதபித்து அழுதார்கள் . அவர்களு 


கண்ணகி 


57 


விட்டது 


லுக . 


டைய வருத்தத்தைக் கண்ட கண்ணகி சந்தேகித் 
துத் தானும் மனக் கலக்க மடைந்து , தன்னு 
டன் இருக்கும் ஐயைபை நோக்கி , “ தோழி ! என் 
காதலர் இன்னும் வந்திலர் . இவர்களும் ஏதோ 
மறைவில் பேசிக் கொள்ளுகின்றனர் . விதி என்னை 
வஞ்சித்து 

போலும் . அவர்கள் 
அறிந்த விஷயம் உனக்குத் தெரிந்தால் சொல் 

என் மனம் படபடக்கின்றது . உடல் 
நடுங்குகின்றது , ” என்று கூறிக் கண்களில் நீர் 
சோர நின்றாள் . 

கண்ணகியின் துயரத்தையும் , அவளுக்கு உண் 
டான தீமையைாம் கண் .. ஐயை மிகவும் 
வருந்தி , நடந்ததைச் சொல்ல நா எழாமல் , 

அந்தோ! நான் எவ்விதம் அதை உரைப்பேன் ! 
அரசியின் சிலம்பைத் திருடிய கள்வன் என்று 
கோவலரைக் கொலை செய்து விட்டார்களாம் , 
என்று கூறி அழுதாள் . 

அம்மொழிகள் தன் செவியின் புகு முன்பே 
கண்ணகி ஓவென அலறி , மண் மீது விழுந்தாள் ; 
புரண்டாள் ; 

கண்கள் வீங்கும்படி முகத்தில் 
மோதிக் கொண்டாள் . என் அன்பே ! ஆரு 
யிர் மருந்தே! நான் இனி உம்மைப் பிரியா வாழ்க் 
கையைப் பெற்றேன் , என்று பெருமிதங் கொண் 
டேன் . மீண்டும் கொடிய வினைக்குள் வானேன் . 
எவ்விடத்துர் சென்றீரோ ! 

எனப் பலவாறு 
கதிறிக்கொண்டு வெளியே வந்தாள் . பிறகு 


58 


இந்திய கற்பரசிகள் 


அவள் , "பாண்டியன் கோல் கோடித் தவறிழைத் 
தான் . அதனால் , நான் என் அன்பரை இழக்க 
நேர்ந்தது . எங்களை அன்போடு வரவேற்ற ஆயர் 
மகளிர்களே ! நீங்கள் எல்லோரும் அறிக. சூரி 
கதிர்ச் செல்வனே ! நீ அறிய என் கணவர் 
கள்வர் தாமோ? ” என்று கேட்டாள் . அதற்குச் சூரி 
யன் அசரீரியாய் வானத்திலி ருந்து , " மாதே ! 
உன் கணவன் கள்வ னல்லன் . ஆராயாமல் உன் 
கணவனுக்குத் தீங்கிழைத்த இவ்வூரை எரி உண் 
ணும் , " என்றனன் . 
உடனே 

கண்ணகி தன்னுடைய மற்றொரு 
சிலம்பைக் கையில் ஏந்திக்கொண்டு நகரினுள் 
சென்றாள் . அவள் அங்குள்ள கற்புடைய பெண் 
களை நோக்கி , “ இதோ என் கையில் சிலம் 
பொன்று இருக்கிறது .. 

இணையான 
சிலம் பொன்றை என் கணவர் விர்க்கவந்தார் . அந் 
தச் சிலம்பை அபகரிக்க எண்ணி அநியாயமாக 
என் நாயகனைக் கொலை புரிந்தார்கள் . நான் 
கூறுவது உண்மையாக இருந்தால் - என் கண 
வர்க்கு நான் அன்புக்கடன் செய்த கற்புடைப் 
பெண்ணால் இருந்தால் , நான் என் கணவனை 
முன்பு போலக் கண்டு , அவர் கூறும் இன்சொல் 

கேட்பேன் . அவ்விதம் இல் லயானால் , 
‘ இவள் கற்பின் தவறினாள் , என்று என்னை விது 
ழுங்கள் , ” என்று அழுதாள் . 
இவ்விதம் கதறி அழும் கண்ணகியை 


இதன் 


கண்ணகி 


59 


மதுரையில் உள்ள யாவரும் கண்டு துன்ப 
மடைந்தனர் . அரசன் அறியாமல் செய்த தீங் 
கினால் நகரம் என்னாகுமோ ! என்று பயந்தனர் . 
அவர்களுள் சிலர் கண்ணகியை அழைத்துச் 
சென்று , இறந்து கிடக்கும் கோவலனைக் காட் 
டினர் . 

இரத்தம் பெருகி மண்மீது பிணமாகக் கிடக் 
கும் கோவலனைக் கண்ணகி கண்டதும் மூர்ச் 
சித்து மண்மீது விழுந்தாள் . பிறகு அவள் எழு 
ந்து , ஓ என அலறி , அவனை மார்போடு தழுவி 
என் நாயகரே ! என்று கூப்பிட்டாள் . அந்தக் 
காட்சி அங்குப் பார்த்திருந்தவர் மனத்தை எல் 
லாம் கலக்கியது . அப்போது பிணமாகக் கிடந்த 
கோவலன் உயிர் பெற்று எழுந்தான் . கற்புடைப் 
பெண்களால் ஆகாத காரியமும் இவ்வுலகில் 
ஒன்று உண்டா ? 

உயிர் பெற்ற கோவலன் தன் அருகே வாடிய 
முகத்துடன் கண்ணீர் கலங்க இருக்கும் கண்ண 
கியை நோக்கி , அவள் முகத்தைத் துடைத்தான் . 
உடனே அவளுடைய முகம் செந்தாமரை என 
மலர்ந்தது . அவ்வம்மை தன் நாயகனுடைய 
பாதங்களில் விழுந்து வணங்கினாள் . கோவ 
லன் தன் காதலியை நோக்கி , " என் அன்பே ! நீ 
இங்கேயே இரு , " என்று கூறித் தன் பொய்யுடலை 
விட்டு விண்ணாடு சென்றான் . 


09 


இந்திய கற்பரசிகள் 


MAA 


- 


-- 


கா 


ar 


PTAI 


- 


- 


பா 


-- 


பா 
THI 


- 


பட்ட 


-- 


--- 


ப 


4 பல 


புகார் 


-- 


--- 


- 


படி 


AH HA 

RH4 


கண்ணகி 


61 


மரு 


மூன்றாம் அத்தியாயம் 
அன்றைப் பொழுதே கண்ணகி பாண்டியன் 
அரண்மனைக்குச் சென்று , காவலர் மூலமாக அர 
சனைக் கண்டாள் . அரசன் , " நீ யார் ! இங்கு வந்த 
தன் காரணம் என்ன ? " என்று கேட்டான் . 
அதற்கு அவ்வம்மை , " கோல் கோடிய அரசே 
நான் காவிரிப்பூம் பட்டினத்தில் இருக்கும் 
மாசாத்துவான் என்னும் வணிகருடபை 
மகள் . என் பெயர் கண்ணகி என்பது . ஊழ்வினைப் 
பயனால் நானும் , என் கணவரும் இந்நாட்டிற்குப் 
பொருள் சம்பாதிக்க வந்தோம் . என் நாயகர் 
என்னுடைய காற்சிலம்பை விற்க வந்தபோது 
ஆராயாமல் அவரை நீ கொ ? பொலித்தாய் . 
இது நீதி தானா 

நீதி தானா என்று கேட்க வந்திதம் 
என்றாள் . அதற்கு வேந்தன் , “ அணங்கே ! 2, 
வனைக் கொல்லுதல் காவலர் நீதியே க்கு 
என்றனன் . 

கண்ணகி , அரசே ! நீ நன்கு ஆராயாமல் று 
கின்றாய் . என் கணவர் கொண்டு வந்தசிலம்பிற்கு 
இணையானது இதோ ஒன்று இருக்கிறது . இத 
னுள் இருக்கும் அரிகள் மாணிக்கம் ; ஆராய்ந்து 
பார் ! என்றனள் . 

அரசன் , “ என் தேவியின் சிலம்பில் கருப்பன 
முத்துக்களாகும் , என்றுகூறிக்கோவலன் கொண்டு 
வந்த சிலம்பை உடைத்தான் . அதிலிருந்து 
மாணிக்கக் கற்கள் தெரித்தன . அதைக் கண்ட 


; 
62 

இந்திய கற்பரசிகள் 
தும் மன்னன் தான் தீர விசாரியாமல் தீங்கிழைத் 
ததை அறிந்து , அலறிச் சிங்காதனத்தின் மீது 
சாய்ந்தான் . அதுவரையில் அருகே விருந்த அர 
சன் மனைவியாகிய கோப்பெருந் தேவி அரசன் 
தெரியாமல் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி 
கண்ணகியின் பாதங்களில் வீழ்ந்து வேண்டினாள் . 
கற்பரசியாகிய 

கண்ணகி 

அவளது வேண்டு 
கோளுக்கு விணங்காமல் , “ யான் குறையாத கற்பு 
டையவ வானால் , இவ்வரசனோடு இவ்வூரையும் 
அழிப்பேன் , என்று சபதம் கூறி , வெளியே 
வந்தாள் . 

கோப்பெருந் தேவி சிம்மாசனத்துச் சோர்ந்து 
பிணமாக விருக்கக் கண்டாள் . உடனே அரசி 
ஓவென்று அரற்றி , அவன் மீது சாய்ந்தாள் . 
அவளுடைய உயிரும் அவள் உடலைவிட்டு 
நீங்கியது . உத்தமப் பெண்கள் தம் கணவனை 
இழந்து உயிர் வாழ மாட்டார் அன்றோ ? 

கண்ணகி கோபத்தால் ஆகேசங்கொண்டு, 
மதுரையைச் சபித்து எரித்தாள் . உயிர்கள் 
யாவும் அல்லோல கலோல்லப் 

பட்டன . 
நகரமும் நாச மடைந்தது . பிறகு அவ்வம்மை 
வைகை யாற்றின் கரை வழியாகச் சென்று , 
மதுரையைக் கடந்து , பதினான்காம் நாள் சேர 
நாட்டை அடைந்தாள் ; அங்கே திருச்செங் 
குன்று என்னும் குன்றின் மீது ஏறி , வேங்கை 


கண்ணகி 


63 


- 


PUR 


RE 


TNA 


64 


இந்திய கற்பரசிகள் 


மரத்தடியில் நின்றாள் . அன்று மாலை கோவலன் 
தெய்வ வடிவத்தோடு விமானத்தில் வந்து , தன் 
நாயகிக்குக் காட்சி கொடுத்தான் .. கற்பரசி 
பாகிய கண்ணகி தன் கணவனை வணங்கி , விமா 
னத்தில் ஏறினாள் . அப்போது தேவர்கள் மலர் 
மாரி பெய்து , அவ்விருவரையும் வாழ்த்தி , அவர் 
களை அழைத்துக் கொண்டு 

விண்ணுலகை 
அடைந்தனர் . கண்ணகி தன் கணவனுடன் சென் 
றதை அம்மலையி லிருந்த குறவர்கள் கண்டு அதி 
சயித்துப் பாடிப் புகழ்ந்தனர் . 

சேர நாட்டுக்கு அரசனாகிய சேரன் செங்குட்டு 
வினிடம் குறவர்கள் , தாம் மலைமீது கண்ட 
காட்சியை வியப்புடன் உரைத்தார்கள் . அதைக் 
கேட்ட அவ்வரசன் கண்ணகியி னுடைய கற்பின் 
திறத்தைப் புகழ்ந்தான் . பிறகு அவன் , இக் 
கற்புத் தெய்வத்தை நாம் வழிபடல் வேண்டும் . 
என்று இமய மலைக்குச் சென்று , கல்கொண்டு வந் 
ன் . அக்கல்லால் பத்தினித் தெய்வமாகிய 
ணகியின் உருவ மமைப்பித்து , அதற்குத் 
கோயிலொன்று கட்டுவித்து , அதில் அச் 

பிரதிட்டை செய்து பூசித்து வந்தான் . 
நகரமும் 

முழுவதும் அக்கற்புத் தெய்வத்தை 


மது 


யாவுட 


. 


வைகைப்பட்டு வந்தது . 


மதுரையை 

பெருந்தக்க யாவுள , கற்பென்னும் 
நாட்டை அகைப் பெறின் . ” 
குன்று என்னும் குற்றிற்று 


SF7A 


